ஜகத்குரு ஸ்ரீ காஞ்சி காமகோடி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி 
சங்கராச்சாரிய ஸ்வாமிகளின்‌ 


EA 


வெளியீடு 
CC-0. In Public Domain: Digitized by Muthulakshmi Research Academy 


முதற்பதிப்பு: நவம்பர்‌, 1993. 
, பின்‌ அட்டை ஓவியம்‌. சில்பி 


விலை ரூ.8 


‘ ட Ly ள்‌ 
: தெய்வத்தின்‌ குரல்‌” (வானதி. பதிப்பகம்‌) நான்காம்‌. பகுதியிலிருந்து தொகுக்கப்‌ 


பட்டது. 
ஆனந்த விகடன்‌, 
757, அண்ணா சாலை, 


சென்னை-600 002. 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


பொரிய ஒடத்துப்‌ 
பிள்ளை - 


பயத்தோடு, 


பிரியத்தோடு... 


ராஜாக்கள்‌, ப்ரஸெிடென்ட்கள்‌ எல்லோருக்கும்‌ மேலே 
த்ரிலோகங்களுக்கும்‌ ராஜாவாக இருக்கப்பட்ட ஈசனுடைய 
குழந்தை அவர்‌. மூத்த குழந்தை. மூத்தது ஸாது என்று வசனம்‌. 
அதனால்‌ இவரை த்ருப்தி செய்வது ரொம்பவும்‌ ஸுலபம்‌. 
அதற்காக இஷ்டப்படி இருந்துவிட முடியாது. நமக்கு ரொம்ப 
வும்‌ இடம்‌ கொடுத்துப்‌ போய்விடப்‌ போகிறதேயென்றுதான்‌ 
கம்பீரமான யானை ஸ்வரூபமாயிருக்கிறார்‌! அதனால்‌ கொஞ்‌ 
சம்‌ ஜாக்கிரதையாகவுந்தான்‌ இருக்க வேண்டும்‌. இல்லாவிட்‌ 
டால்‌ விக்னங்கள்‌ பண்ணுவார்‌! இவருடைய மஹா பெரிய 
தகப்பனார்‌, தாயார்‌ சொன்னேனே, அவர்களுக்கே விக்னம்‌ 
பண்ணி, 'உம்‌ ஜாக்ரதை!' என்று அதன்‌ மூலம்‌ நமக்கு “வார்ன்‌” 
பண்ணுகிறார்‌. 


“சின்ன எசமான்‌' என்று ப்ரியத்தோடேயே கொஞ்சம்‌ 
பயமும்‌ சேர்த்து இவரைப்‌ பூஜை பண்ணிவிட்டால்‌ அப்படியே 
ப்ரீதியாகி விடுவார்‌. அதிலேயே பார்வதி பரமேச்வராளும்‌ 
உச்சி குளிர்ந்து விடுவார்கள்‌. இவருடைய மாதா பிதாக்களான 
அந்த அம்பிகையும்‌ ஈச்வரனுந்தானே இத்தனை லோகங்களை 
யும்‌, அவற்றில்‌ உள்ள நம்‌ போன்ற ஸமஸ்த ப்ராணிகளையும்‌ 
ஸ்ருஷ்டித்து, ரக்ஷித்து வருகிற ஸர்வ சக்தர்கள்‌? அவர்களுடைய 
அனுக்ரஹத்தைப்‌ பெற்றுவிட்டால்‌ நாம்‌ இஹம்‌-பரம்‌ இரண்டி 
லும்‌ எந்த நன்மையும்‌ பெற்றுவிடலாம்‌. ஆனால்‌ நேராக அவர்‌ 
களையே பூஜை பண்ணி அனுக்ரஹத்தைப்‌ பெறுவது 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


அவ்வளவு ஸாலபமில்லை. சிவபூஜை, அம்பாள்‌ பூஜை ஆகிய 
வற்றுக்கு அனேக நியமங்கள்‌ உண்டு. அதையெல்லாம்‌ நாம்‌ 
க்ரமமாக அனுஸரிப்பது ச்ரமம்‌. “ஆசுதோஷி', “க்ஷிப்ர ப்ரஸா 
தினி' என்றெல்லாம்‌ (“எளிதில்‌ த்ருப்தியாகி அனுக்ரஹிக்கறெவர்‌ 
கள்‌' என்று அர்த்தம்‌ கொடுக்கும்‌) பெயர்கள்‌ அவர்களுக்கு 
இருக்கிறதென்றாலும்‌ சிவன்‌ கோயில்‌, அம்பாள்‌ கோயில்‌ என்று 
போனால்‌, இங்கேதான்‌ நிற்கணும்‌, இங்கேதான்‌ நமஸ்காரம்‌ 
பண்ணணும்‌, இன்ன புஷ்பம்‌, இன்ன நைவேத்யம்தான்‌ அர்ப்ப 
ணம்‌ பண்ணணும்‌ என்றெல்லாம்‌ எத்தனை கட்டுப்பாடு இருக்‌ 
கிறது? ஸ்ரீ சக்ர பூஜையில்‌ கொஞ்சம்‌ தப்பு ஏற்பட்டு விட்டால்‌ 
கூட என்னென்னவோ (கெடுதல்‌) ஏற்பட்டுவிடுகிறது என்கிறொர்‌ 
கள்‌! “சிவ ஸொத்து, குல நாசம்‌' என்கற மாதிரி வசனங்களைக்‌ 
கேட்டாலே பயமாயிருக்கிற்து! 


இப்படியெல்லாம்‌ பயமாக, கஷ்டமாக இருப்பவைகளை 
எளிதாக ஆக்கித்‌ தருவதற்குத்தான்‌ நமக்குப்‌ பிள்ளையார்‌ 
இருக்கவே இருக்கிறார்‌. எங்கே பார்த்தாலும்‌ படர்ந்து கிடக்‌ 
கும்‌ அருகம்புல்லைப்‌ பிய்த்து அவர்மேலே போட்டுவிட்டால்‌ 
போதும்‌. அதிலேயே த்ருப்தியாகி விடுவார்‌. மனுஷ்யர்கள்‌ 
எவரும்‌ வைத்துக்‌ கொள்ளாத பூ, அதனால்‌ கடையில்‌ 
விலைக்கு வராத பூ, செடியிலே யதேஷ்டமாகப்‌ பூத்துக்‌ 
கிடக்கிற அந்த எருக்கம்பூவில்‌ நாலு, கைக்காசுக்குச்‌ செலவில்‌ 
லாமல்‌ பறித்து வந்து பிள்ளையார்‌ பாதத்தில்‌ போட்டுவிட்‌ 
டால்‌ அப்படியே பரம ஸந்தோஷம்‌ அடைந்து விடுவார்‌. 
ஏதோ பிரப்பம்‌ பழமோ, கொய்யாப்‌ பழமோ, பரம 
ஏழைக்குக்கூட கிடைக்கக்‌ கூடியது, அதைக்‌ கண்ணில்‌ காட்டி 
னால்‌ குளிர்ந்து: போய்விடுவார்‌. இன்னும்‌ கொஞ்சம்‌ நமக்கு 
வசதி இருந்தால்‌ ஒரு தேங்காய்‌ அர்ப்பணம்‌ பண்ணலாம்‌. 
அதைக்கூட மந்த்ரம்‌ தந்த்ரம்‌ சொல்லி நைவேத்யமென்று 
பண்ண வேண்டுமென்பதில்லை. “சிதறு காய்‌' என்று அவருக்கு 
முன்னால்‌ போட்டு உடைத்தாலே போதும்‌. அந்தத்‌ 
அண்டத்தை நாலு ஏழைக்‌ குழந்தைகள்‌ பொறுக்கத்‌ இன்றுவிட்‌ 
டால அந்தக்‌ குழந்தைகளின்‌ ஸந்தோஷத்திலேயே. ஸாக்ஷாத்‌ 
ஈசனின்‌ மூத்த குழந்தையும்‌ பரமானந்தம்‌ . அடைந்துவிடும்‌! 
இதை விடவும்‌ ஸெளகர்யம்‌ ந்தால்‌ இந்தக்‌ ந்தைக்‌ 
குச்‌ சாக்லேட்டுக்குப்‌ பதில்‌ ப யலாம்‌. 
4 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


இதையும்‌ அவர்‌ கண்ணில்‌ ஈ ட்டிவிட்டு, மற்ற குழந்தைகளுக்‌ 
குத்‌ தந்து நாமும்‌ சாப்பிட்டே அவரை ஸந்தோஷப்படுத்தி 
விடலாம்‌. 'மோதகம்‌' என்றால்‌ ஆனந்தம்‌ என்று அர்த்தம்‌. 
பொங்கும்‌ ஆனந்தமே உருவான ஆனைக்குட்டியாக அவர்‌ 
இருப்பதால்‌ அவரைப்‌ புதிதாக நாம்‌ ஸந்தோஷப்படுத்துவது 
என்பதுகூட இல்லை. அவரிடம்‌ போய்‌ நின்று விட்டாலே 
போதும்‌, ப்ரீதியடைந்துவிடுவார்‌. நாமும்‌ அவர்‌ ப்ரீதியை 
ஸம்பாதித்துக்‌ கொண்டு விடலாம்‌. தத்‌ த்வாரா (அதன்‌ 
வழியே) ஈச்வரன்‌, அம்பாள்‌ ஆகியோரின்‌ ப்ரீதியையும்‌ 
பெற்றுவிடலாம்‌! 


அவரிடம்‌ போய்‌ நிற்பதிலும்‌ கஷ்டமில்லை. அவர்‌ கோயி 
லுக்கு என்று நாம்‌ ச்ரமப்பட்டுக்‌ கொண்டு, எங்கேயோ 
அலைந்து திரிந்துகொண்டு போகணும்‌ என்பதே இல்லை. 
எந்தச்‌ சந்து பொந்துப்‌ பக்கமாக, ஆற்றங்கரை குளத்தங்கரைப்‌ 
பக்கமாக, அரசமரப்‌ பக்கமாக நாம்‌ போனாலும்‌ அரை 
மைலுக்குள்‌ நாலு பிள்ளையார்‌ கோயிலாவது கண்ணில்‌ 
பட்டுவிடும்‌. கொடிக்கம்பத்துக்கு அந்தண்டை நமஸ்காரம்‌; 
கர்ப்ப க்ருஹத்துக்குள்ளேயே போகப்‌ படாது; நந்திக்குக்‌ 
குறுக்காலே போகப்படாது - இந்த மாதிரிக்‌ கட்டுப்பாட்டுக்‌ 
கெல்லாம்‌ இடமில்லை. அவர்‌ இருக்கிறதே ஒரே உள்தான்‌. 
அல்லது அதுகூட இல்லாமல்‌, ஆகாசம்‌ பார்க்க அவர்‌ 
பாட்டுக்குக்‌ காற்றாட மரத்தடியில்‌ உட்கார்ந்து கொண்டிருப்‌ 
பார்‌. தீண்டாதாரா, இதர மதஸ்தர்களா - பார்க்கலாமா, 
கூடாதா என்ற கேள்விக்கெல்லாம்‌ இடமில்லாமல்‌ ஸகல 
ஜனங்களின்‌ கண்ணிலும்‌ படும்படி உட்கார்ந்திருப்பார்‌! 


ஒரு குழந்தையிடம்‌ நாம்‌ மரியாதை காட்டும்படி இருக்குமா 
னால்‌, 'அது யாரகத்துக்‌ குழந்தை தெரியுமா? இன்னார்‌ அதற்கு 
அப்பா, இன்னார்‌ தாத்தா' என்று 'ப்ரவரம்‌' சொல்வார்கள்‌. 
இப்படிப்‌ பிள்ளையாருக்கு ப்ரவரம்‌ சொல்லி ஒரு ச்லோகம்‌ 
உண்டு. 
மாதாமஹ மஹாசைலம்‌ 
மஹஸ்தத்‌ அபிதாமஹம்‌ 1 
காரணம்‌ ஜகதாம்‌ வந்தே 
கண்டாதுபரி வாரணம்‌ ॥ 
5 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ப்ரவரத்தில்‌ கொள்ளுத்தாத்தா பேரும்‌ சொல்லணும்‌. 
இங்கே அப்படி இல்லை. தாத்தாவோடு நின்றுவிடுகிறது. 


விஷ்ணு ஸஹஸ்ர நாமம்‌' பூர்வ பாகத்தில்‌ வ்யாஸரைப்‌ 
பற்றி வரும்‌ ஒரு ச்லோகத்தில்தான்‌ அவருடைய கொள்ளுத்‌ 
தாத்தாவான வஸிஷ்டரில்‌ ஆரம்பித்து, பிள்ளை சுகாசார்யாள்‌ 
வரையில்‌ வரிசையாய்‌ எல்லார்‌ பேரும்‌ சொல்லியிருக்றெது. 
சுகர்‌ ப்ரம்மசாரி. இல்லாவிட்டால்‌ அவருடைய பிள்ளை, 
பேரன்‌ என்றெல்லாமும்‌ சொல்லிக்கொண்டே போயிருக்குமோ 
என்னவோ? *% சுகரிலிருந்து புத்ர பரம்பரையாயில்லாமல்‌, 
சிஷ்ய பரம்பரையாக, சுகருடைய சிஷ்யர்‌ கெளடபாதர்‌, 
கெளடபாதரின்‌ சிஷ்யர்‌ கோவிந்த பகவத்பாதர்‌ என்று போய்‌, 
அந்தக்‌ கோவிந்தரின்‌ சிஷ்யராகத்தான்‌ நம்முடைய ஆசார்‌ 
யாளான சங்கர பகவத்‌ பாதாள்‌ வந்தார்‌. 


எல்லாவற்றுக்கும்‌ முதல்‌, குரு வந்தனம்‌. முதலில்‌ பூஜை 
பண்ண வேண்டிய விக்நேச்வரர்‌ ஸமாசாரத்தில்‌ குரு பரம்பரை 
யின்‌ ஸ்மரணை சேர்ந்தது பாக்யம்‌. அதுவும்‌ தவிர விக்நேச்வர 
ருக்கு வ்யாஸ ஸம்பந்தமுண்டு. “வ்யாஸ கணபதி' என்றே 
அவருக்கு ஒரு ரூபபேதமுண்டு. வ்யாஸருக்காக மஹாபாரதம்‌ 
எழுதினவர்‌ அவர்தானே?6 இதனாலும்‌ வ்யாஸர்‌ பேச்சு 
வந்ததில்‌ ஸந்தோஷந்தான்‌. 


பிள்ளையாரைப்‌ பற்றிய உறவுமுறை ச்லோகத்தில்‌ அவரு 
டைய அம்மா வழிப்‌ பாட்டனாரில்‌ ஆரம்பித்திருக்றெது. 
“ப்ரவர' த்தில்‌ அப்பாவழி மாத்திரம்‌ சொல்வார்கள்‌. தர்ப்பணத்‌ 


* வ்யாஸம்‌ வஸிஷ்ட நப்தாரம்‌ சக்தே பெளத்ரம்‌ அகல்மஷம்‌ 1 
பராசராத்மஜம்‌ வந்தே சுகதாதம்‌ தபோநிதிம்‌ 11 


வஸிஷ்ட நப்தாரம்‌ - வஸிஷ்டருக்குக்‌ கொள்ளுப்பேரரும்‌; சக்தே: 
யெளத்ரம்‌ - சக்தி மஹர்ஷிக்குப்‌ பேரரும்‌; பராசர ஆத்மஜம்‌ - பராசரருக்குப்‌ 
புத்திரரும்‌; சுகதாதம்‌ - சுகருக்குத்‌ தந்தையும்‌; தபோநிதிம்‌ - தவச்‌ செல்வ 
ரும்‌; அகல்மஷம்‌ - தோஷமற்றவருமான; வ்யாஸம்‌ - வ்யாஸரை; வந்தே - 
வணங்குகிறேன்‌. 


© அருள்‌ உரை, 39-வது புத்தகத்தில்‌ இடம்பெற்றுள்ள “பிள்ளையார்‌ சுழி 
என்ற உரையில்‌ 'எழுத்துப்‌ பணியில்‌ விநாயகர்‌ தொடர்பு” என்னும்‌ 
பிரிவைப்‌ பார்க்கவும்‌. 

6 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


தில்‌ மட்டுந்தான்‌ அம்மா வழியிலும்‌ முன்‌ மூன்று தலைமுறை 
களைச்‌ சொல்வார்கள்‌. நம்‌ பிள்ளையாருடைய பிதாவுக்கோ 
பிதாவே கிடையாது. சிவனுக்கு யார்‌ அப்பா? அவர்‌ ஸ்வ 
யம்பு. அம்மாவான பராசக்தியும்‌ அனாதியானவள்தான்‌. 
ஆனாலும்‌ தன்‌ குழந்தைகளோடு குழந்தையாகத்‌ தானும்‌ 
லோக ஜனங்கள்‌ மாதிரி இருக்க வேண்டுமென்று அவதாரங்்‌ 
களும்‌ பண்ணியிருக்கிறாள்‌ - அவற்றிலே ஒன்றின்‌ தகப்பனா 
ரைப்‌ பிள்ளையாரின்‌ தாத்தாவாகச்‌ சொல்லி ச்லோகத்தை 
ஆரம்பித்திருக்கிறது. 


மாதாமஹ மஹாசைலம்‌: மஹா பெரிய பர்வதமான 
ஹிமோத்கிரியைத்‌ தாயார்‌ வழிப்‌ பாட்டனாராகப்‌ பெற்றவர்‌. 


“மாதாமஹர்‌' என்றால்‌ அம்மாவின்‌ அப்பா. 'பிதாமஹா்‌' 
என்றால்‌ அப்பாவின்‌ அப்பா. 


அம்பாளுக்கு வாஸ்தவத்தில்‌ பிறப்புக்‌ கிடையாது, அப்பா 
- அம்மா கிடையாது. அவள்தான்‌ ஆதிகாரணி, அகிலாண்ட 
ஜனனி. ஆனாலும்‌ லீலா நிமித்தமாக தக்ஷன்‌ குமாரி தாக்ஷா 
யணி, ஹிமவான்‌ குமாரி பார்வதி, மலயத்வஜ குமாரி மீனாக்ஷி, 
காத்யாயனரின்‌ குமாரி காத்யாயனி என்பது போல்‌ பலருக்குப்‌ 
பெண்ணாகவும்‌ தோன்றியிருக்கிறாள்‌. 


பரமசிவன்‌ என்ற மாத்திரத்தில்‌ பார்வதி என்றுதான்‌ 
அவரோடு சேர்த்துச்‌ சொல்கிறோம்‌. பார்வதி என்றால்‌ 
பர்வதத்தின்‌ புத்ரி என்று அர்த்தம்‌. ஹிமய பர்வதத்துக்குப்‌ 
பெண்ணாக அவள்‌ அவதரித்து, அப்புறம்‌ தபஸிருந்து, காமாரி 
யான பரமேச்வரன்‌ மனஸை இளக்கி அவரைக்‌ கல்யாணம்‌ 
பண்ணிக்‌ கொண்டு க்ருஹஸ்தராகும்படிப்‌ பண்ணியது பார்வதி 
யாக வந்தபோதுதான்‌. அந்தப்‌ பார்வதியை வைத்துத்தான்‌ 
“மாதாமஹ மஹாசைலம்‌' என்று சொல்லியிருக்கிறது. 

“என்ன அம்மா வழியில்‌ ஆரம்பிக்கிறீர்களே, இது க்ரமமில்‌ 
லையே, பிதா வழியைச்‌ சொல்லுங்கள்‌' என்றால்‌ அதற்கு 
பதில்‌ உடனே வருகிறது: மஹஸ்‌ தத்‌ அபிதாமஹம்‌. 

இதிலே “மஹஸ்‌ தத்‌' என்பது பிள்ளையாரைக்‌ குறிப்பது. 
. 'ஜ்யோதிஸ்வரூபமாக இருக்கப்பட்ட அவர்‌' என்று அர்த்தம்‌. 
7 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


“அபிதாமஹம்‌' என்றால்‌ பிதா வழியில்‌ தாத்தாவே இல்லாதவ 
ரென்று அர்த்தம்‌. 


“இது எத்தனை பெரிய இடத்துப்‌ பிள்ளை தெரியுமா? 
இதன்‌ அம்மா, அப்பா பெருமை தெரிய வேண்டுமானால்‌ 
நேரே அவர்களைப்‌ பற்றிச்‌ சொல்ல வேண்டுமென்பதில்லை. 
அவர்களுடைய பிதா யாரென்று பார்த்தாலே போதும்‌. 
அம்மாவின்‌ தகப்பனார்தான்‌ இந்த லோகத்திலேயே பெரிசாக 
இருக்கப்பட்ட மஹா பர்வதமான ஹிமோத்கிரி. அப்பேர்ப்‌ 
பட்ட ஹிமவானே தபஸ்‌ இருந்து பெண்ணாகப்‌ பெற்றவள்‌ 
இவருடைய தாயார்‌. பிதாவின்‌ பிதா யாரென்றால்‌, அப்படி 
யொருத்தரே கிடையாது. தனக்குத்‌ தகப்பனாரென்று எவரும்‌ 
இல்லாமல்‌ தானே தோன்றிய பெருமை இவருடைய தகப்பனா 
ருடையது என்று இதிலிருந்து தெரிகிறதல்லவா?” என்று 
ச்லோகம்‌ சொல்லாமல்‌ சொல்நெது. 


மாதாமஹ மஹாசைலம்‌ மஹஸ்ததபிதாமஹம்‌ 


இப்படி ச்லோகத்தின்‌ முதல்‌ “பாதியில்‌ சொல்லிவிட்டு 
இரண்டாம்‌ பாதியில்‌, 'இவர்‌ மாத்திரம்‌ நிஜமாகவே தாயார்‌ 
தகப்பனார்‌ மூலம்‌ பிறந்த பிள்ளைதானாக்கும்‌ என்று நினைக்க 
வேண்டாம்‌. இவரும்‌ பிறப்பில்லாத பரப்ரஹ்ம ஸ்வரூபம்தான்‌. 
லோகத்துக்கெல்லாம்‌ காரணப்‌ பொருள்‌ இவர்தான்‌: காரணம்‌ 
ஜகதாம்‌. ஜகத்‌ காரணமான மூல வஸ்துதான்‌ சிவ - சக்தி 
குமாரராக வந்தது. அவரை நமஸ்காரம்‌ பண்ணுகிறேன்‌; 
வந்தே. “காரணம்‌ ஜகதாம்‌ வந்தே” என்று சொல்லியிருக்கிறது. 


ஜகத்‌ காரணப்‌ பொருள்‌ நாமெல்லாம்‌ பார்த்துப்‌ பார்த்து 
ஸந்தோஷப்பட வேண்டுமென்பதற்காக, நராகாரமாக மட்டு 
மின்றி, மனுஷ்ய சரீரத்திலேயே கழுத்துக்கு மேலே யானை 
யாக ரூபம்‌” கொண்டிருக்கிறது; இரும்பத்‌ திரும்ப ஆறாத 
ஆசையோடு பார்க்கச்‌ செய்கிற யானை முகத்தை வைத்துக்‌ 
கொண்டு தோன்றியிருக்கறது: கண்டாதுபரி வாரணம்‌. 'கண்‌ 
Lag உபரி' என்றால்‌ “கழுத்துக்கு மேலே'; வாரணம்‌ என்பது 
யானை என்று தெரிந்திருக்கும்‌. 


; 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஹிமோத்திரியே மாதாமஹர்‌ என்ற பெருமை, பிதாமஹர்‌ 
என்றே ஒருத்தரில்லாத பெருமை இரண்டையும்‌ பெற்ற 
விக்நேச்வரருக்கு மாமாவை வைத்தும்‌ பெருமை சொல்லியிருக்‌ 
கிறது இன்னொரு ச்லோகத்தில்‌! 


ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஐநநீ ஸர்வமங்களா! 
ஐநக: சங்கரோ தேவ: தம்‌ வந்தே குஞ்ஜராநநம்‌॥ 


வழக்கத்துக்கு வித்யாஸமாக முதலில்‌ சொன்ன ச்லோகத்‌ 
தில்‌ தாயார்‌ வழித்‌ தாத்தாவில்‌ ஆரம்பித்திருக்கிறது என்றேன்‌. 
அதற்கும்‌ ஸமாதானம்‌ இருக்கிறது. பெற்றோரைப்‌ பிரித்துச்‌ 
சொல்லும்போது மாதா - பிதா, தாய்‌ - தந்தை என்று 
அம்மாவை மூன்‌ வைத்தே சொல்வதுதானே வழக்கமாயிருக்‌ 
கிறது? வேதத்திலேயே “மாதாவை தெய்வமாகக்‌ கொள்ளு” 
என்ற அப்புறந்தான்‌, “பிதாவை தெய்வமாகக்‌ கொள்ளு' என்று 
வருகிறது. அவ்வை வசனமும்‌ “அன்னையும்‌ பிதாவும்‌ முன்னறி 
தெய்வம்‌' என்பதாக இந்த இரண்டு தெய்வங்களில்‌ முதலி 
டத்தை அன்னைக்கே தந்திருக்கிறது. ஆனதால்‌ இரண்டு வழித்‌ 
தாத்தாக்களைச்‌ சொல்லும்போதும்‌ முதலில்‌ மாதா மஹரைத்‌ 
தான்‌ சொல்ல வேண்டுமென்று நியாயம்‌ சொல்லலாம்‌. 


அதையும்விட வினோதமாக, இந்த இன்னொரு ச்லோகத்‌ 
தில்‌ பெற்றோருக்கும்‌ முந்தி மாமாக்காரரைச்‌ சொல்லியிருக்‌ 
கிறது! 

ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய - “எவருக்கு மாமா மஹா 
விஷ்ணுவோ.” மாதுலர்‌ என்றால்‌ மாமா. பிள்ளையாருக்கு 
ப்ரியமானது மாதுளம்‌ பழம்‌. அவரோ மாதுலருக்கு ப்ரியமா 
னவர்‌! ஸ்ரீகாந்தன்‌ என்றால்‌ லக்ஷ்மீபதியாக இருக்கப்பட்ட 


9 
6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


மஹாவிஷ்ணு. இந்தப்‌ பேரைச்‌ சொன்னதால்‌ ச்லோகத்தை 
மங்களமாக ஸ்ரீ என்று ஆரம்பிப்பதோடு, மாமாவை மட்டுமில்‌ 
லாமல்‌ மாமியான மஹாலக்ஷ்மியையும்‌ சொன்னதாக ஆகிறது. 
லோகங்களையெல்லாம்‌ பரிபாலிக்கிற மஹாவிஷ்ணு, லோகம்‌ 
நடப்பதற்கு முக்ய காரணமாக இருக்கிற செல்வத்துக்கு 
அதிதேவதையான மஹாலக்ஷ்மி ஆகியோரின்‌ மருமானாக 
இருக்கும்‌ 'பெரிய இடத்துப்‌ பிள்ளை' இது என்று காட்டிய 
தாக ஆகிறது. 


ஸுப்ரஹ்மண்யருக்கு மாமா உறவு ஜாஸ்தி என்று தெரிந்தி 
ருக்கலாம்‌. 'முருகன்‌' என்றவுடனேயே 'மால்‌ மருகன்‌” என்றும்‌ 
சேர்த்துச்‌ சொல்கிறோம்‌. எத்தனையோ திருப்புகழ்‌ பாடல்க 
ளில்‌ “முருகோனே - மருகோனே சேர்ந்து சேர்ந்து வரும்‌. 
மருகன்‌ என்பது மருமகன்‌. பிராமணர்கள்‌ மாப்பிள்ளை என்று 
சொல்வதை மற்றவர்கள்‌ மருமகப்பிள்ளையென்றுதான்‌ சொல்‌ 
வார்கள்‌. மாமாவுக்கும்‌, அத்தைக்கும்‌ ஒருவன்‌ ஆகவேண்டிய 
உறவுதான்‌ மருமகன்‌ என்பது; 'மருமான்‌' என்று (பிராமணர்‌ 
கள்‌) சொல்வது. அனேகமாக தக்ஷிணத்தில்‌ மாமன்‌ பெண்‌ 
ணையோ, அத்தை பெண்ணையோதான்‌ “முறைப்‌ பெண்‌” 
என்று கல்யாணம்‌ செய்துகொள்வதாயிருப்பதால்‌ மருமானே 
மாப்பிள்ளையுமாகிவிடுகிறான்‌. 


மஹாவிஷ்ணு அம்பாளுக்கு உடன்பிறப்பு. 'நாராயண 
ஸஹோதரி' என்றே அம்பாளுக்குப்‌ பெயர்‌. தாக்ஷாயணி, 
பார்வதி, மீனாக்ஷி என்ற மாதிரி அம்பாள்‌ அவதாரம்‌ 
செய்ததில்‌ எதிலும்‌ மஹாவிஷ்ணு இப்படி ஸஹோதரராகப்‌ 
பிறக்கவில்லை. க்ருஷ்ணாவதாரத்தின்போது மட்டுமே 
அவர்கள்‌ கொஞ்சம்‌ கொஞ்சம்‌ ஸஹோதர - ஸஹோதரிகள்‌ 
்‌ மாதிரிப்‌ பிறந்தது. அதாவது க்ருஷ்ண பரமாத்மா தேவ8&வஸ 
தேவர்களுக்குப்‌ புத்ரராக அவதாரம்‌ செய்த அதே ஸமயத்தில்‌, 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


பிற்பாடு க்ருஷ்ணருக்கு வளர்ப்புப்‌ பெற்றோராகவிருந்த 
நந்தகோபர்‌ - யசோதா தம்பதிக்குப்‌ புத்ரியாக அம்பிகை 
அவதாரம்‌ பண்ணினாள்‌. பகவான்‌ அவதரித்தவுடன்‌ 
லோகமெல்லாம்‌ மயங்கிக்‌ கடந்தபோது வஸுதேவர்‌ 
அவரைத்‌ தூக்கிக்‌ கொண்டுபோய்‌, யசோதை பக்கத்தில்‌ 
விட்டுவிட்டு அவளுக்குப்‌ பிறந்திருந்த அம்பாளான 
குழந்தையை எடுத்துக்‌ கொண்டு வந்துவிட்டார்‌. பகவான்‌ 
உத்தரவுப்படி இப்படிச்‌ செய்தார்‌. அப்புறம்‌ கம்ஸன்‌ 
நந்தகோபர்‌ பெண்ணான அந்த. அம்பாளவதாரத்தையே 
தன்னைக்‌ கொல்லப்‌ பிறந்த வஸுதேவரின்‌ குழந்தை என்று 
நினைத்து, வதம்‌ செய்யப்‌ போனான்‌. குழந்தையை அவன்‌ கல்‌ 
, தரையில்‌ அடிக்க ஒங்கியபோது அது சடக்கென்று ஆகாசத்‌ 
திலே போய்‌ அம்பாளாய்‌ நின்றுகொண்டு, 'அட முட்டாளே! 
உன்னைக்‌ கொல்ல வந்திருக்கிறது வேறு ஆஸாமிடா!' என்று 
சொல்லி அந்தர்தானமாகிவிட்டதாகப்‌ பாகவதக்‌ கதை 
போகிறது. 


இதற்கெல்லாம்‌ முன்னாலிருந்தே, அவதாரங்களுக்கெல்‌ 
லாம்‌ மூலமாக இருக்கப்பட்ட நாராயணன்‌, பராசக்தி இவர்‌ 
களையே ஸஹோதரர்களாகச்‌ சொல்கிற வழக்கமிருந்திருக்‌ 
கிறது. நாராயணனுக்கும்‌ ஸரி, பராசக்திக்கும்‌ ஸரி மாதா - 
பிதாக்கள்‌ கிடையாது. அவர்கள்‌ ஸாக்ஷாத்‌ பரப்ரஹ்ம 
ஸ்வரூபமேதான்‌. ஆனால்‌ பொதுவிலே சிவன்‌ லோக 
வியவஹாரம்‌ முடிந்துபோன சாந்த நிலைக்கு மூர்த்தியாக 
இருக்கிறாரென்றால்‌ இவர்களோ லோக வியவஹாரத்தைத்‌ 
தங்களுடைய மாயா சக்தியால்‌ நடத்தி லீலையில்‌ ரமிப்பவர்‌ 
களாக இருக்கிறார்கள்‌. இரண்டுமில்லை, மூன்றுமில்லை, ஒன்று 
தான்‌. அதையே வ்யாவஹாரிகம்‌ (விவகார நிலை) தொடாத 
பரமசாந்த பாவத்தில்‌ சொல்லும்போது சிவன்‌ என்றும்‌, 
வ்யவஹாரக்‌ கூத்திலே கொண்டாட்டம்‌ போடும்போது புருஷ 
ரூபத்தில்‌ பாவித்தால்‌ நாராயணன்‌ என்றும்‌, ஸ்த்ரீ ரூபத்தில்‌ 
பாவித்தால்‌ பராசக்தி என்றும்‌ சொல்கிறோம்‌. ஒரே மாதிரி 
யான கார்யத்தையும்‌, ரூபம்‌, குணம்‌ முதலானதுகளையும்‌ 
கொண்டிருப்பதால்‌ விஷ்ணுவையும்‌ அம்பாளையும்‌ உடன்‌ 
பிறந்தவர்களாகச்‌ சொல்கிறோம்‌. ஸஹோதரர்கள்தானே ஒரே 

மாதிரி இருப்பார்கள்‌? அதனால்‌! 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


மருமானே மாப்பிள்ளையுமாக, அதாவது ஒருத்தனே 
இரண்டு அர்த்தத்திலும்‌ 'மருமகப்‌ பிள்ளை'யாக இருப்பதைச்‌ 
சொல்லிக்‌ கொண்டிருந்தேன்‌. ஸுப்ரஹ்மண்ய ஸ்வாமி மஹா 
விஷ்ணுவுக்கு ஸஹோதரியின்‌ பிள்ளையாதலால்‌ மருகனாக 
இருப்பது மட்டுமில்லை; அவர்‌ கல்யாணம்‌ பண்ணிக்‌ கொண்ட 
வல்லீ தேவஸேனைகளும்‌ பூர்வத்தில்‌ மஹாவிஷ்ணுவின்‌ புத்ரி 
களாக உத்பவித்து அப்புறந்தான்‌ ஒருத்தி வேட ராஜாவிடமும்‌ 
இன்னொருத்தி தேவராஜாவிடமும்‌ போய்ச்‌ சேர்ந்து 
வளர்ந்தார்களென்று கதை. அதாவது முருகன்‌ மஹாவிஷ்ணு 
வுக்கு இரண்டு அர்த்தத்திலும்‌ மருமகன்‌. அதாவது இவருக்கு 
அவர்‌ மாமா, மாமனார்‌ இரண்டுமாக வேண்டும்‌. 


திருமால்‌ செய்த 


கோணங்கி 


இப்படி விவாஹ ஸம்பந்தமில்லாவிட்டாலும்‌ 
பிள்ளையாருக்கு மாமா மஹாவிஷ்ணுவிடம்‌ ரொம்ப 
நெருக்கமுண்டு. 


குழந்தைகளுக்குக்‌ கோணங்கி காட்டினால்‌ போதும்‌, அதனி 
டம்‌ எதையும்‌ ஸாதித்துக்‌ கொண்டு விடலாமென்றேன்‌ 
அல்லவா? இப்படி மாமாக்காரரான மஹாவிஷ்ணு செய்த 
கோணங்கியாட்டம்தான்‌ இப்போதும்‌ விக்நேச்வர வழிபாட்‌ 
டில்‌ ரொம்பவும்‌: முக்யமாயிருக்கிறது. பிள்ளையாரென்றால்‌ 
உடனே தோப்புக்கரணத்தைத்தான்‌ நினைத்துக்‌ கொள்கிறோம்‌. 
மற்ற ஸ்வாமிகள்‌ மாதிரி இவர்‌ ரொம்ப ச்ரமம்‌ தருகிற ஸ்வாமி 
இல்லை என்று சொன்னேன்‌. பெருமாளென்றால்‌ அங்க 
ப்ரதக்ஷிணம்‌; 'முழங்காமல்‌ முறிச்சான்‌' மலை ஏறணும்‌. 
முருகனுக்குக்‌ காவடி என்று பெரிசாகக்‌ கட்டித்‌ தூக்கிக்‌ 
கொண்டு மைல்‌ கணக்காக மலை மேல்‌ ஏறிப்போகணும்‌; 
அலகு செடில்‌ குத்திக்‌ கொள்வது என்றெல்லாம்கூட உண்டு. 
ஈச்வரனுக்கோ ஒரே பசியும்‌ பட்டினியுமாய்‌ உபவாஸமிருக்க 

12 

6-0. in-Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


வேண்டும்‌. இப்படியெல்லாமில்லாமல்‌ ரொம்பக்‌ கொஞ்சமாக 
வேலை வாங்குகிறவர்‌, ஸ்வல்ப ச்ரமமே தருகிறவர்‌ 
பிள்ளையார்தான்‌. அதுவுங்கூட வேடிக்கையாக, குழந்தை 
விளையாட்டு மாதிரி, அல்லது குழந்தைக்கு விளையாட்டுக்‌ 
காட்டுகிற மாதிரித்தானிருக்கும்‌. நெற்றியில்‌ குட்டிக்‌ கொள்‌ 
வது, தோப்புக்‌ கரணம்‌ போடுவது இரண்டையுந்தான்‌ 
சொல்கிறேன்‌. ஒருத்தர்‌ தோப்புக்‌ கரணம்‌ போட்டால்‌ 
குழந்தையே முதற்கொண்டு அதை வேடிக்கையாகப்‌ பார்த்துக்‌ 
கொண்டு, தன்‌ ஸ்வபாவப்படி தானும்‌ அப்படி 'இமிடேட்‌' 
பண்ணும்‌. 


இந்தத்‌ தோப்புக்கரணத்தை ஆதியில்‌ உண்டாக்கியவர்‌ 
மஹாவிஷ்ணுதான்‌. அவர்‌ ஒரு ஸமயம்‌ ஸஹோதரியைப்‌ 
பார்ப்பதற்காகவும்‌, தமக்கு ரொம்பவும்‌ ஆப்தமான பரமேச்‌ 
வரனோடு ஸல்லாபிப்பதற்காகவும்‌, மருமான்‌ கணேசரைக்‌ 
கொஞ்சி விளையாடுவதற்காகவும்‌ கைலாஸத்துக்கு வந்திருந்‌ 
தார்‌. அப்போது தம்முடைய சக்ரத்தைச்‌ சுற்றிக்‌ குழந்தைக்கு 
வேடிக்கை காட்டினார்‌. உடனே குழந்தை தும்பிக்கையை 
நீட்டிச்‌ சக்ரத்தைப்‌ பிடுங்கிக்‌ கொண்டு லபக்கென்று வாய்க்குள்‌ 
போட்டு நன்றாக அடக்கிக்‌ கொண்டுவிட்டது. மஹாவிஷ்ணு 
நயமாகவும்‌ பயமாகவும்‌ எத்தனை பண்ணியும்‌ அது சக்ரத்தை 
வெளியே போட மாட்டேனென்று அடம்‌ பண்ணி விளையா 
டிற்று. அப்போதுதான்‌ மஹாவிஷ்ணு யுக்தி பண்ணி, இப்படிக்‌ 
காதைப்‌ பிடித்துக்‌ கொண்டு தோப்புக்‌ கரணம்‌ போட்டார்‌. 
அதைப்‌ பார்த்ததும்‌, எப்போதுமே சிரித்த முகமாயிருக்கும்‌ 
'ப்ரஸன்னவதன'க்‌ குழந்தை விழுந்துவிழுந்து சிரிக்க ஆரம்பித்‌ 
தது. சிரிக்கிறபோது வாயில்‌ அடக்கிக்‌ கொண்ட சக்ரமும்‌ 
குபுக்கென்று வெளியிலே வந்து விழுந்தது. சடக்கென்று அதை 
மஹாவிஷ்ணு எடுத்து வைத்துக்‌ கொண்டுவிட்டார்‌. 


மஹாவிஷ்ணு கைகளால்‌ காதைப்‌ பிடித்துக்‌ கொண்டது 
ஸமஸ்கிருதத்தில்‌ ‘Cori கர்ணம்‌” என்று குறிப்பிடப்பட்டது. 
“தோர்பி:” என்றால்‌ “கைகளால்‌.” “கர்ணம்‌” என்பது காது என்று 
தெர்ந்ததே. கையால்‌ காதைப்‌ பிடித்துக்‌ கொள்ளும்‌ 
“தோர்பி(ஹ்‌) கர்ண'மே தோப்பிக்கரணம்‌, தோப்புக்கரணம்‌ 
என்றெல்லாம்‌ ஆகிவிட்டது. குட்டிக்கரணம்‌ என்கிற மாதிரி 
இங்கே கரணம்‌ இல்லை; கர்ணம்‌ என்று சொல்ல வேண்டும்‌. 

13 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


முதலில்‌ யாரோ மனுஷாள்‌ இதை ஆரம்பிக்காமல்‌ மஹா 
விஷ்ணுவே ஆரம்பித்தார்‌ என்பதற்கும்‌ 'தோர்பி(ஹ்‌) கர்ணம்‌' 
என்ற வார்த்தையிலேயே 'எவிடென்ஸ்‌' (சான்று) இருக்கிறது 
அதைப்‌ புரிய வைப்பதற்குக்‌ கொஞ்சம்‌ ஸம்ஸ்க்ருத இலக்கணம்‌ 
சொல்லித்‌ தரணும்‌. 


தமிழ்‌, இங்கிலீஷ்‌ முதலான பாஷைகளில்‌ ஒருமை - பன்மை, 

ஸிங்குலர்‌ ~ ப்ளூரல்‌ என்று இரண்டுதான்‌ இருக்கின்றன. 
ஒன்றுக்கு மேற்பட்ட எல்லாம்‌ பன்மை, ப்ளூரல்‌ என்று 
வைத்துவிடுகிறோம்‌. ஸம்ஸ்க்ருதத்தில்‌ மட்டும்‌ ஏகவசனம்‌, த்வி 
வசனம்‌, பஹு வசனம்‌ என்று மூன்று இருக்கின்றன. ஏகவசனம்‌ 
என்பது ஒருமை. த்விவசனம்‌ என்பது தமிழிலும்‌ இங்கிலீஷி 
லும்‌ இல்லாதது. அதை 'இருமை' என்று வேண்டுமானால்‌ 
சொல்லலாம்‌. இரண்டு பேர்‌ அல்லது இரண்டு வஸ்துவை 
மட்டும்‌ அது குறிக்கும்‌. இரண்டுக்கு மேலே போகிற எல்லாம்‌ 
பஹு வசனம்‌. சிவம்‌ - சக்தி, பரமாத்மா - ஜீவாத்மா, 
பகவான்‌ - பக்தன்‌, ஸதி - பதி, குரு - சிஷ்யன்‌ 
என்றிப்படியும்‌, ஒரு மனுஷ்ய ஜீவனை எடுத்துக்‌ கொண்டால்‌ 
அவனுக்கு இரண்டு கண்‌, இரண்டு காது, இரண்டு கை, 
இரண்டு கால்‌ என்றெல்லாமும்‌ இருப்பதாலோ என்னவோ 
இரண்டு என்பதற்குத்‌ தனி ஸ்தானம்‌ தந்து ‘sa வசனம்‌' என்ற 
ஒன்றை வைத்திருக்கிறது. 


மனுஷ்யர்களால்‌ தோப்புக்கரணம்‌ ரம்பிக்கப்பட்‌ ்‌ 
தால்‌, கைகளால்‌ காதைப்‌ பிடிப்பது” வல்‌ ட 4 
aoe வசன வார்த்தைதான்‌ இருக்க வேண்டும்‌. 
; es னன்றால்‌ மனுஷ்யனுக்கு இருப்பது இரண்டு கைதானே? 
தாஸ்‌ ,அனபது கை. முதல்‌ வேற்றுமை ஒருமையில்‌ ஒரு 
கையை தோ: என்கவேண்டும்‌. “கைகளால்‌” என்பது மூன்றாம்‌ 
வேற்றுமை, ஒரு கையால்‌' என்பதற்கு தோஷா' என்று 
சொல்ல வேண்டும்‌. 'இரண்டு கைகளால்‌” என்பதற்கு 'தோர்ப்‌ 
யாம்‌”. மனுஷ்யர்களான நாம்‌ இரண்டு கைகளால்‌ போடும்‌ 
தோப்புக்கரணத்தை “தோர்ப்யாம்‌ கர்ணம்‌ என்றுதான்‌ 
சொல்ல வேண்டும்‌. அது பேச்சு வழக்கில்‌ திரிந்தால்கூட 
தோப்பாங்கரணம்‌' என்றுதான்‌ ஆகியிருக்குமே வி 
இப்போது நாம்‌ சொல்வதுபோல தோப்பிக்கரணம்‌' என்‌ே ன்‌ 
தோப்புக்கரணம்‌' என்றோ ஆகியிருக்காது. 'தோர்பி:' aan 
14 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


மூல ரூபத்தில்‌ இருந்திருந்தால்தான்‌ அது சிதைந்து 'தோப்பி", 
'தோப்பு' என்று ஆகியிருக்கும்‌ “தோர்பி:” என்பதோ இரண்டுக்‌ 
கும்‌ மேற்பட்ட பல கைகளைக்‌ குறிக்கும்‌ பஹவசனமாயிருக்‌ 
கிறது. தோஷா - ஒரு கைஹால்‌; தோர்ப்யாம்‌ - இரண்டு 
கைகளால்‌; தோர்பி (ஹ்‌)' - இரண்டுக்கு மேற்பட்ட கைகளால்‌. 


விஷ்ணுவுக்கு எத்தனை கை? நாலு கை. இரண்டுக்கு 
மேற்பட்ட நாலு கைகளால்‌ அவர்‌ காதைப்‌: பிடித்துக்‌ 
கொண்டதால்தான்‌ தெளிவாக பஹு வசனத்தில்‌ 'தோர்பி(ஹ்‌)' 
என்று சொல்லி அது அது ‘Cori’ என்று ஆகிவிட்டிருக்‌ 
கிறது. 


மாமா - மருமான்‌ உறவைச்‌ சொல்ல வந்தேன்‌. 
பிள்ளையாருக்குப்‌ பிடித்த, எல்லாப்‌ பிள்ளைகளுக்குமே 
பிடித்த, தோப்பிக்கரணத்தை அவரது மாமா மஹாவிஷ்ணு 
தான்‌ 'இனாகுரேட்‌' பண்ணியிருக்கிறார்‌! 


சுக்லாம்பரதரம்‌ 


“சுக்லாம்பரதரம்‌' ச்லோகம்‌ எதற்கும்‌ ஆரம்பத்தில்‌ சொல்கி 
றோமே, அதிலே ஒரு பெரிய வேடிக்கை! என்னவென்றால்‌, 
அதில்‌ பிள்ளையாருடைய பெயர்‌ எதுவுமே வரவில்லை! 
கணபதி, கணேசர்‌, விநாயகர்‌, விக்நேச்வரர்‌ என்ற மாதிரி 
அவருக்கே ஏற்பட்ட பெயரோ, பெற்றோரை வைத்து ஏற்‌ 
பட்ட சிவாத்மஜன்‌, கெளரீஸுதன்‌ என்ற மாதிரிப்‌ பெயரோ, 
அவருடைய வாஹனம்‌, ஆயுதம்‌, இஷ்டமான வஸ்து 
ஆகியவைகளை வைத்து ஏற்பட்ட மூஷிக வாஹனர்‌, 
பாசஹஸ்தர்‌, மோதகப்‌ ப்ரியர்‌ முதலான ஏதாவதொரு 
பெயரோ, அவரது ரூப லக்ஷ்ணங்களைக்‌ குறிக்கிற பெயர்‌ 
களான கஜமுகர்‌, ஏகதந்தர்‌, லம்போதரர்‌ (தொங்கும்‌ தொந்திக்‌ 
காரர்‌) முதலானதுகளில்‌ ஏதாவதென்றோ, அல்லது அவரது 

15 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


லீலைகளை வைத்து ஏற்பட்ட ஏராளமான பெயர்களில்‌ எது 
ஒன்றுமோ 'சுக்லாம்பரதர” ச்லோகத்தில்‌ வரவில்லை. 
சொல்லிப்‌ பாருங்கள்‌. 
சுக்லாம்பரதரம்‌, விஷ்ணும்‌, சசிவர்ணம்‌, சதுர்புஜம்‌ 1 
ப்ரஸந்ந வதநம்த்யாயேத்‌ ஸர்வ விக்நோபசாந்தயே ॥ 


'சுக்லாம்பரதர' - வெள்ளை வஸ்திரம்‌ கட்டிக்‌ கொண்டி 
ருப்பவர்‌. ஸரஸ்வதியும்‌ ஈச்வரனும்கூடத்தான்‌ வெள்ளை கட்டிக்‌ 
கொள்பவர்கள்‌. புருஷர்களில்‌ எல்லோருமே வெள்ளைதான்‌ 
கட்டிக்கொள்வார்கள்‌. வித்யாஸமாக மஞ்சள்‌, சிவப்பு கட்டிக்‌ 
கொள்கிற ஸ்வாமிகளைப்‌ பீதாம்பரதாரி, ரக்தாம்பரதாரி 
என்றெல்லாம்‌ சொன்னால்‌ அது அவர்களைத்தான்‌ ஸ்பெஷலா 
கக்‌ குறிக்கிறது என்பதுபோல, 'சுக்லாம்பரதரர்‌' என்பது 
பிள்ளையாரை மாத்திரம்‌ குறிப்பிட்டுவிடவில்லை. 


அடுத்ததாக, 'விஷ்ணு'. இதற்காகத்தான்‌ நான்‌ இந்த 
ச்லோகத்தைச்‌ சொல்ல வந்தேன்‌. மாமா பேரையே 
மருமானுக்குச்‌ சொல்லியிருக்கிறது. அத்தனை அன்னியோன்னி 
யம்‌! விஷ்ணு என்றால்‌ எல்லா இடத்திலேயும்‌ பரவியிருப்பவர்‌, 
ஸர்வ வ்யாபி என்று அர்த்தம்‌. பிள்ளையார்‌ எங்கேயும்‌ இருக்கி 
றாரென்பதால்‌ “விஷ்ணு” என்று சொல்லியிருந்தாலும்‌, அந்த 
வார்த்தையைக்‌ கேட்டவுடனேயே நமக்கு அவருடைய மாமா 


நினைவுதானே வரு$றது? 


'சசிவர்ண': நிலா மாதிரி நிறமுடையவர்‌. ஈச்வரனும்‌, 
ஸரஸ்வதியும்கூடத்தான்‌ அப்படிப்‌ பால்நிலா மாதிரி இருப்ப 
வார்கள்‌. 

“சதுர்புஜ: நாலு கை உள்ளவர்‌. அனேகமாக எல்லா 
ஸ்வாமிக்குமே நாலு கைதானிருக்கிறது. அதனால்‌ இதிலும்‌ 


இவருக்கென்று ஸ்பெஷலாக அடையாளம்‌ கிடைத்துவிட 
வில்லை. 


“ப்ரஸந்ந ASG: நல்ல “மலர்ந்த முகமுள்ளவர்‌. பின்னே, 
எந்த. ஸ்வாமியாவது அழுமூஞ்சியாக இருக்குமா என்ன? காளி, 


வீரபத்ரர்‌, நரஸிம்ஹ மூர்த்தி மாதிரி உக்ரமாக இருக்கப்பட்ட 
சில ஸ்வாமிகளைத்‌ தவிர, மற்ற எல்லா ஸ்வாமியும்‌ பக்தர்களி 
16 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


டம்‌ அனுக்ரஹத்தோடு ஆனந்தம்‌ நிறைந்த முகத்தோடு இருப்‌ 
பதைத்தான்‌ இத்தனை ஆயிரம்‌ விக்ரஹங்களிலும்‌ பார்க்கி 
றோம்‌. அவர்களையெல்லாம்விட இன்னம்‌ ஆனந்தம்‌ சொட்டிக்‌ 
கொண்டிருக்கும்படியாகப்‌ பரந்த, விசாலமான ஆனைமுகத்‌ 
தோடு இவர்‌ இருக்கிறார்‌ என்று வேண்டுமானால்‌ சொல்ல 
லாம்‌. 


இப்படி சுக்லாம்பரதரம்‌, விஷ்ணும்‌, சசிவர்ணம்‌, சதுர்‌ 
புஜம்‌, ப்ரஸந்ந வதநம்‌ என்று வருகிற ஐந்து வார்த்தைகளில்‌ 
எதுவுமே பிள்ளையாரொருவரை மட்டுந்தான்‌ குறிக்கிறது 
என்று சொல்வதற்கு இடமில்லாமலிருக்கிறது. 


(இந்த ஐந்து வார்த்தைகளில்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ ஒரு 
குட்டாக ஐந்து தரம்‌ நெற்றிப்‌ பொட்டில்‌ குட்டிக்கொள்ள 
வேண்டும்‌.) > 


அப்புறம்‌, 'த்யாயேத்‌' என்பதற்கு 'த்யானிக்க வேண்டும்‌' 
என்று அர்த்தம்‌. 


எதற்காக த்யானிக்க வேண்டும்‌? “ஸர்வ விக்ந உப சாந்‌ 
தயே' - எல்லா விக்னங்களும்‌, அதாவது, தடைகளும்‌ இடை 
யூறுகளும்‌ அடங்கி மறைந்து போவதற்காகவே! இங்கேதான்‌, 
ஒரு நாமாவாகச்‌ சொல்லாவிட்டாலும்‌, பிள்ளையாருக்கென்றே 
ஏற்பட்ட விசேஷ லக்ஷணம்‌ தெரிகிறது. எடுத்த காரியம்‌ 
விக்னமில்லாமல்‌ நடக்க வேண்டுமென்றால்‌ அதற்கென்று 
பிரார்த்திக்கப்பட வேண்டிய ஸ்வாமி பிள்ளையார்தான்‌. 
அதனால்தான்‌ எந்தக்‌ கார்யத்தையும்‌ ஆரம்பிக்கிறபோதே 
அவருக்குப்‌ பூஜை பண்ணி விடுவது; இந்த ஒரு ச்லோகமாவது 
சொல்லி நெற்றியில்‌ குட்டிக்கொண்டு விடுவது. 


ச்லோகம்‌ சொல்லிக்‌ கொள்ளக்கூடிய வயசுக்கு முந்தியே 
ஒரு சின்னக்‌ குழந்தையிடம்கூட, “அப்பா! பிள்ளையாரை 
நினைச்சுக்கோ! அப்போதான்‌ எந்தக்‌ கஷ்டமும்‌ வராமலிருக்‌ 
கும்‌' என்று சொல்லிக்‌ கொடுத்து விடுவார்கள்‌. அதனால்‌, 
ச்லோகம்‌ கற்றுக்‌ கொள்கிற வயசு வந்தபோது, இப்படி “ஸர்வ 
விக்நோபசாந்தயே' என்று சொல்லிக்‌ கொடுத்துவிட்டாலே 
போதும்‌, “இடைஞ்சல்‌ வராமலிருப்பதற்காக இந்த ஸ்வாமிக்கு 

17 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஸ்தோத்ரம்‌ சொல்லணுமா? அப்படியானால்‌ அவர்‌ 
பிள்ளையாராகத்‌ தானிருப்பார்‌' என்று அந்தக்‌ குழந்தைகூடப்‌ 
புரிந்துகொண்டுவிடும்‌. 


'விஷ்ணு' என்றே இந்த ச்லோகத்தில்‌ இருப்பதிலிருந்து 
பிள்ளையாருடைய உறவு முறைகளில்‌ மாமாவின்‌ அருமை 
தெரிகிறது. 


அதை வைத்துத்தான்‌, சற்றுமுன்‌ சொன்ன ச்லோகத்தில்‌ 
‘wf காந்தோ மாதுலோ யஸ்ய' - எவருக்கு மாமா 
லக்ஷ்மிபதியான மஹாவிஷ்ணுணுவோ - என்று ஆரம்பிக்‌ 
கிறது. (மலையாளத்தில்‌ 'மருமக்கத்தாயம்‌' என்று மருமான்‌ 
வழி, மருமான்‌ வழியாக சொத்து போகும்‌ முறை ஞாபகம்‌ 
வருகிறது.) 


மாமாவுக்கு முதல்‌ இடம்‌ கொடுத்துச்‌ சொல்லிவிட்டு, 
அவருடைய ஸஹோதரியாக, இவருடைய தாயாக இருக்கப்‌ 
பட்ட அம்பாளைச்‌ சொல்லியிருக்கிறது. 

ஜநநீ ஸர்வமங்களா 


(பிள்ளையாருடைய) அம்மா, ஜனனி யார்‌? ஸர்வ மங்களா. 
ரூபம்‌, குணம்‌, கார்யம்‌ முதலான ஸர்வமும்‌ பரம மங்களமாக 
இருக்கப்பட்ட பராசக்திதான்‌ இவருக்கு அம்மா. 

அம்பாளைப்‌ பற்றி எல்லாருக்கும்‌ தெரிந்திருக்கக்கூடிய 
ச்லோகம்‌ அவளை ஸர்வமங்களா என்று சொல்லித்தான்‌ 
ஆரம்பிக்கிறது. 


ஸர்வ மங்கள மாங்கல்யே சிவே ஸர்வார்த்த ஸாதிகே I 
சரண்யே த்ர்யம்பகே கெளரி நாராயணி நமோஸ்து தே ॥ 


மஹாவிஷ்ணுவின்‌ அனேகம்‌ பெயர்களில்‌ ஸ்ரீகாந்தன்‌ 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


என்றதில்‌ ‘ef’ என்பதால்‌ ஸகல ஸெளபாக்யங்களையும்‌ 
சொன்னதற்கேற்ப அம்பாளின்‌ பல பெயர்களில்‌ ஸர்வ 
மங்களா என்று சொல்லிவிட்டு, அப்புறம்‌ அப்பாவைப்‌ பற்றிக்‌ 
குறிப்பிட்டிருக்கிறது. அன்னைக்குப்‌ பிறகே பிதா என்ற 
நியாயப்படி, அம்பாளை முதலில்‌ சொன்னபின்‌ 'ஜநக 
சங்கரோ தேவ:” என்று 'இவருடைய தகப்பனார்‌ யாரென்‌ 
றால்‌ பரமசிவன்‌' என்பதாகச்‌ சொல்லியிருக்ெது! 


பரமேச்வரனுக்கு எத்தனையோ பெயர்களிருந்தும்‌, பரம 
மங்களமாக “ஸ்ரீகாந்தன்‌”, 'ஸர்வமங்களா' என்ற பெயர்களைச்‌ 
சொன்னாற்போல, இங்கேயும்‌ 'சங்கரன்‌' என்று சொல்லியிருக்‌ 
Ang. “சங்கர' என்றால்‌ நல்லதையே செய்கிறவர்‌, பரம 
ஸுகத்தை உண்டாக்குபவர்‌ என்று அர்த்தம்‌. ஸ்ரீ, மங்களம்‌, 
ஸுகம்‌ எல்லாம்‌ தருபவர்‌ விக்னேச்வரர்‌ என்று காண்பிக்கும்‌ 
வகையில்‌ அவருக்குள்ள மாமா, அம்மா, அப்பாவின்‌ “பெரிய 
இடத்து” ஸம்பந்தத்தைச்‌ சொல்வதாக ச்லோகம்‌ இருக்கிறது. 


ஸ்ரீ காந்தோ மாதுலோ யஸ்ய ஜநநீ ஸர்வமங்களஈ | 

ஜநக :சங்கரோ தேவ: தம்‌ வந்தே குஞ்ஜராநநம்‌ ர 

தம்‌ குஞ்ஜராநநம்‌ வந்தே' -இப்படிப்பட்ட அந்த 
யானை முகனை நமஸ்கரிக்கிறேன்‌! 


தாத்தா, அப்பா, அம்மா, மாமா எல்லாரும்‌ ரொம்பவும்‌ 
பெரியவர்களாயிருக்கிறார்கள்‌. அது மட்டுமில்லை. கூடப்‌ 
பிறந்தவரும்‌ ரொம்ப மஹிமையுள்ளவர்‌. கூடப்‌ பிறந்தவரென்‌ 
றால்‌, இவருக்கு அண்ணா கிடையாது. இவர்தான்‌ மூத்த 
பிள்ளை. 'மூத்த பிள்ளையார்‌ மும்மணிக்கோவை என்றே 
இவர்மேல்‌ ஒரு ஸ்தோத்ரம்‌ இருக்கிறது. ப்ரபஞ்சத்துக்கே முதல்‌ 
குந்தை அவர்‌. 'ஜ்யேஷ்ட ராஜா' என்பது வேதமே அவருக்குக்‌ 
கொடுத்திருக்கிற பெயர்‌. கனபதிதான்‌ எல்லாருக்கும்‌ அண்ணா. 

19 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy - 


அவருக்குத்‌ தம்பிதான்‌ உண்டு. 


தமையன்‌ பெரிய ஆஸாமியாயிருந்தால்‌ அவன்‌ பெயரை 
வைத்துக்‌ கொண்டே தம்பி தடபுடல்‌ பண்ணுவதுண்டு. இப்ப 
டியே தம்பிக்காரன்‌ பிரமுகனாயிருந்தாலும்‌, தனக்காக 
யோக்யதையில்லாத அண்ணன்காரன்‌ அதைக்‌ காட்டி 
அதிகாரம்‌ பண்ணுவதுண்டு. இங்கேயோ ஈச்வர புத்ரர்கள்‌ 
இரண்டு பேருமே சக்தி, ஸாமர்த்யங்களிலும்‌ அனுக்ரஹத்திலும்‌ 
ரொம்பவும்‌ உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள்‌. அதனால்‌ 
பிள்ளையாருக்கு உறவுகளைச்‌ சொல்லிப்‌ பெருமை காட்டும்‌ 
போது தம்பியையும்‌ சொல்ல வேண்டியிருக்கிறது. 


பிள்ளையாருக்கு விசேஷமாகப்‌ பதினாறு பெயர்கள்‌ 
உண்டு. ஷோடச நாமாக்கள்‌ என்று சொல்வார்கள்‌. (ஷோடசம்‌ 
என்றால்‌ பதினாறு.) அஷ்டோத்தர(சத)ம்‌ சொல்லிப்‌ பூஜை 
பண்ண முடியாவிட்டாலும்‌ இந்தப்‌ பதினாறு நாமாக்களையா 
வது சொல்ல வேண்டும்‌. 

ஸுமுகச்ச ஏகதந்தச்ச கபிலோ கஜகர்ணக: 1 

லம்போதரச்ச விகடோ விக்னராஜோ விநாயக: 11 

தூமகேதுர்‌ கணாத்யக்ஷே பாலசந்த்ரோ கஜாநந: 1 

வக்ரதுண்ட: சூர்ப்பகர்ணோ ஹேரம்ப: ஸ்கந்தபூர்வஜ: 1 


கடைசிப்‌ பெயர்‌ “ஸ்கந்தபூர்வஜர்‌' - அதாவது “ஸ்கந்தனுக்கு 
முன்னாடிப்‌ பிறந்தவர்‌.” தம்பியை வைத்துத்‌ தமையனாருக்குப்‌ 
பெருமை கொடுக்கும்‌ பெயர்‌! 


இப்படி இவருடைய பல உறவுக்காரர்களைப்‌ பார்த்தாலும்‌ 
இவர்‌ ரொம்பப்‌ பெரிய இடத்துப்‌ பிள்ளை என்று தெரியும்‌. 
அதனால்‌ அந்தப்‌ பிள்ளையை நாம்‌ மனங்‌ குளிர்ந்திருக்கும்படி 
யாகப்‌ பண்ணவேண்டும்‌. அதற்குக்‌ கோபம்‌ உண்டாகும்படி 
யாக எதுவும்‌ பண்ணாமல்‌ ஜாக்ரதையாயிருக்க வேண்டும்‌. 
மூவுலகத்தின்‌ மூத்த குழந்தையுடைய ப்ரீதியை நாம்‌ முக்கிய 
மாகச்‌ சம்பாதித்துவிட வேண்டும்‌. நல்ல மனஸ்‌, அருள்‌ உள்ளம்‌, 
இரக்க குணம்‌ உள்ள அவர்‌ எளிதிலே த்ருப்தி கொண்டுவிடு 
வார்‌. எப்போதுமே ஆனந்தமாயிருக்கும்‌ அவரை நாமும்‌ 
கொஞ்சம்‌ குஷிப்படுத்திவிட்டால்‌,. அவருடைய மாதா - 
பிதாக்களான பார்வதீ பரமேச்வரர்களின்‌ மனலையும்‌ குளிரப்‌ 

20 

CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


பண்ணி அவர்களிடமிருந்து ஸகல நலன்களையும்‌ பெற்று 
விடலாம்‌. 


மரியாதைக்குரிய 
குழந்தை 


பெரிய இடத்துப்‌ பிள்ளை என்பதாலேயே, "நாம்‌ 
நமக்கென்று ஒரு யோக்யதையும்‌ ஸம்பாதித்துக்‌ கொள்ள 
வேண்டியதில்லை. நம்முடைய பெரிய ஸம்பந்தத்தைக்‌ காட்‌ 
டியே ஊரை ஆட்டி வைத்துக்‌ கொண்டிருக்கலாம்‌' என்று 
இருப்பவர்கள்‌ உண்டு. அனேகம்‌ பெரிய மனுஷ்யரகத்துப்‌ 
பசங்கள்‌ தறுதலைகளாகவோ, அசட்டுப்‌ பிசட்டென்றோ 
இருப்பதைப்‌ பார்க்கலாம்‌. 


ஆனால்‌ இந்தப்‌ பெரிய இடங்களுக்கெல்லாம்‌ உச்சியிலுள்ள 
மஹா பெரிய இடத்துப்‌ பிள்ளை, “உச்சிப்‌ பிள்ளையார்‌' 
என்கிறோமே, அவர்‌ எப்படியிருக்கிறார்‌? தேஹபலமா, புத்திக்‌ 
கூர்மையா, கார்ய சக்தியா, அன்புள்ளமா எல்லாவற்றிலும்‌ 
தமக்கு மேல்‌ யாருமில்லை என்று இருக்கிறார்‌. பெரிய 
இடத்துப்‌ பிள்ளை என்பதால்‌ மாத்திரம்‌ அவருக்குப்‌ பெருமை 
இல்லை. அவருக்காகவே அவருக்குப்‌ பெருமை என்பது 
“பிள்ளைக்கு 'யார்‌' போட்டு அவரைப்‌ 'பிள்ளையார்‌' என்று 
மிகவும்‌ மரியாதையர்கச்‌ சொல்வதிலிருந்தே தெரியும்‌! 


பொதுவாகத்‌ தாய்‌, தகப்பன்‌, பாட்டன்‌, பாட்டி, 
தமையன்‌, தமக்கை ஆகிய பெரியவர்களைத்தான்‌ மரியாதை 
யாகத்‌ தாயார்‌, தகப்பனார்‌, பாட்டனார்‌, பாட்டியார்‌, 
தமையனார்‌ தமக்கையார்‌ என்றெல்லாம்‌ சொல்வது வழக்கம்‌. 
பிள்ளைக்கு அப்படி மரியாதை விகுதி சேர்த்துச்‌ சொல்கிற 
வழக்கம்‌ எங்கேயும்‌ கிடையாது. இதற்கு மாறுதலாக இவர்‌ 
ஒருவர்‌ விஷயத்தில்‌ மட்டும்‌ 'பிள்ளை' என்னாமல்‌ 
“பிள்ளையார்‌' என்றே சொல்கிறோம்‌. 

21 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


பிள்ளையார்‌ ப்ரீதியை நாம்‌ பெற்றுவிட்டால்‌ அவரிடம்‌ 
மிகவும்‌ அன்பு கொண்ட பார்வதி - பரமேச்வரர்களின்‌ அனுக்ர 
ஹத்தைப்‌ பெற்றுவிடலாம்‌ என்றேன்‌. நாம்‌ பொதுவாக ஈச்வர 
னையும்‌ அம்பாளையும்‌ முக்யமாகக்‌ கொண்டு வழிபடுபவர்‌ 
களாதலால்‌, அவர்களுடைய செல்லப்‌ பிள்ளையை நாம்‌ 
ஸந்தோஷப்படுத்துவதாலேயே அவர்களிடமிருந்து எல்லா 
அனுக்ரஹமும்‌ பெற்றுவிடலாமென்பதற்காகச்‌ சொன்னேன்‌. 
இதனால்‌ அனுக்ரஹ சக்தி அவர்களுக்குத்தான்‌ உண்டு, 
பிள்ளையாருக்குக்‌ கிடையாது என்றதாக ஆகாது. அப்பாவும்‌ 
அம்மாவுந்தான்‌ அருள்‌ செய்ய வேண்டும்‌ என்றில்லாமல்‌ 
அவரே எதையும்‌ அருள வல்லவர்தான்‌! 


ஈச்வரனுக்கும்‌ அம்பாளுக்கும்‌ புத்ரர்‌ என்பதற்காக இல்லா 
மல்‌, அவரே முழுமுதற்‌ கடவுள்‌ என்று உபாஸிக்கிறவர்கள்‌ 
இம்மை - மறுமை நலன்கள்‌ எல்லாவற்றையும்‌ அவரே அனுக்ர 
ஹிப்பாரென்று கொண்டிருக்கிறார்கள்‌. கணபதியே பரதெய்‌ 
வம்‌ என்று உபாஸிக்கிற இவர்களுக்கு 'காணபதர்கள்‌' அல்லது 
'காணபத்யர்கள்‌' என்று பெயர்‌. தங்களுடைய உபாஸனா 
மூர்த்தியின்‌ உத்கர்ஷம்‌ (உயர்வு) எவரும்‌ ஒப்புக்‌ கொள்ளத்‌ 
தான்‌ வேண்டும்‌. 'சிவனையோ, அம்பாளையோ, 
விஷ்ணுவையோ பரதெய்வமாகப்‌ பூஜிக்கிற நீங்களும்‌ உங்கள்‌ 
ஸ்வாமியைப்‌ பூஜை பண்ண ஆரம்பிக்கும்போது முதலில்‌ 
“சுக்லாம்பரதரம்‌” குட்டிக்‌ கொண்டு, மஞ்சள்‌ பிள்ளையார்‌ 
பிடித்து வைத்து எங்கள்‌ ஸ்வாமியை வேண்டிக்‌ கொள்ளத்‌ 
தானே வேண்டியிருக்கிறது? பிள்ளையாரையே பரமாத்மா 
வாகப்‌ பூஜை பண்ணும்‌ நாங்கள்‌ உங்கள்‌ ஸ்வாமிகளில்‌ எவரை 
யும்‌ இப்படி வேண்டிக்‌ கொள்வதில்லையே!” என்று அவர்கள்‌ 
சொல்வார்கள்‌. 


விஷ்வக்ஸேனர்‌, தும்பிக்கையாழ்வார்‌ என்ற பெயர்களில்‌ 
வைஷ்ணவர்கள்‌ முதல்‌ பூஜை செய்வதும்‌ விக்நேச்வரரின்‌ ஒரு 
அவஸரத்துக்குத்தான்‌ (கோலத்துக்குத்தான்‌) என்று சொல்ல 
லாம்‌. 


தாமே HST (முதல்‌) பூஜை பெறுகிற உயர்வோடு 
விளங்குபவர்‌ பிள்ளையார்‌. 


22 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


“இவரைப்‌ பற்றிய ச்லோகங்களில்‌ ஈச்வரன்‌, அம்பாள்‌, : 
விஷ்ணு, முருகன்‌ முதலியவர்களைப்‌ பற்றி வருவதால்‌, அந்த 
ஸ்வாமிகளாலேயே இவருக்குப்‌ பெருமை என்று நினைத்தால்‌ 
அது ஸரியே இல்லை. அந்த ஸ்வாமிகள்‌ எல்லாருங்கூட 
ஏதாவது ஒரு ஸந்தர்ப்பத்தில்‌ இவர்‌ தயவை நாடித்தான்‌ 
கார்ய ஸித்தி அடைந்திருக்கிறார்கள்‌' என்று கணபதி உபாஸகர்‌ 
கள்‌ புராணங்களைக்‌ காட்டுவார்கள்‌. 


தெய்வங்களில்‌ உசத்தி - தாழ்த்தி இல்லை; இல்லவே இல்லை 
தான்‌. ஆனாலும்‌ ஒரே பரமாத்மா லீலானந்தத்துக்காகவும்‌, 
ஜனங்களின்‌ விதவிதமான மனப்போக்குகளில்‌ ஒவ்வொன்றுக்‌ 
கும்‌ பிடித்த மாதிரியும்‌, பல ரூபங்களில்‌ வருகிறபோது, 
அவரவருக்கும்‌ தங்கள்‌ மூர்த்தியிடம்‌ பக்தி ஒருமுகப்படுவதற் 
காக ஒவ்வொரு மூர்த்தியும்‌ மற்றவற்றைச்‌ சில ஸந்தர்ப்பங்‌ 
களில்‌ ஜயித்ததாகப்‌ புராணங்களில்‌ பார்க்கிறோம்‌ ஒவ்வொரு 
மூர்த்தியும்‌ இப்படி மற்றவற்றை ஜயித்தது என்பதாலேயே 
ஒவ்வொன்றும்‌ மற்றவற்றிடம்‌ தோற்றும்தான்‌ இருக்க 
வேண்டுமென்றாகிறதல்லவா? இப்படி ஒவ்வொரு தெய்வமும்‌ 
சில ஸந்தர்ப்பத்தில்‌ ஜயித்து, Av ஸந்தர்ப்பத்தில்‌ தோற்றுப்‌ 
போவதில்‌ ஜயித்தவைகளை மட்டுமே அந்தந்தத்‌ தெய்வத்தின்‌ 
பக்தர்களும்‌ எடுத்துக்‌ கொண்டு அதனிடம்‌ தங்கள்‌ பக்தியை 
வலுவாக்கிக்‌ கொள்கிறார்கள்‌. இதில்‌ பிள்ளையார்‌ தோற்றுப்‌ 
போனதாக மட்டும்‌ ஒரு கதையும்‌ ப்ரஸித்தமாயிருக்கவில்லை! 


ஆனால்‌ மற்ற ஸ்வாமிகள்‌ இவரைப்‌ பூஜித்ததற்கு நிறையக்‌ 
கதைகள்‌ இருக்கின்றன. 


23 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


தந்‌ைத பூஜித்த 


தனயர்‌ 


தீகப்பனாரான ஈச்வரனையே எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. 
அவர்‌ த்ரிபுர ஸம்ஹாரத்துக்காகப்‌ புறப்படுகிறபோது 
பிள்ளையை - அவர்‌ மரியாதை கொடுக்கப்பட வேண்டிய 
பிள்ளையார்‌ என்பதை மறந்து - ஸ்மரிக்காமலே கிளம்பினார்‌. 


பிள்ளையார்‌ தமக்கு வேண்டிய 006-வைப்‌ பெறாமல்‌ 
விடமாட்டார்‌! “பிள்ளையாருக்கு முதல்‌ Wong’ என்பது 
தேவதைகள்‌ எல்லோருமாகத்‌ தீர்மானித்தது. அப்படியிருக்க, 
ஒரு ரெஸொல்யூஷன்‌ ஏகமனதாகப்‌ பாஸ்‌ ஆகிச்‌ சட்டமாய்‌ 
விட்டதென்றால்‌ அதைத்‌ தகப்பனாராகத்தான்‌ இருக்கட்டும்‌, 
அந்தத்‌ தகப்பனார்‌ ஸர்வ ஜ்கத்துக்கும்‌ ஈச்வரராகத்தான்‌ 
இருக்கட்டும்‌, மீறினால்‌ குற்றம்தானே? தப்புச்‌ செய்தவரைப்‌ 
பிள்ளையார்‌ சும்மா விடமாட்டார்‌! 


ஆகையால்‌ த்ரிபுராஸாரர்களை நோக்கி ஈச்வரனின்‌ ரதம்‌ 
போய்க்‌ கொண்டிருக்கும்‌ வழியில்‌ அதன்‌ அச்சு முறிந்து 
போகும்படியாகப்‌ பிள்ளையார்‌ பண்ணிவிட்டார்‌. ரதம்‌ நின்று 
போய்விட்டது. 


உடனே ஈச்வரனுக்குப்‌ புரிந்துவிட்டது. “ரொம்பவும்‌ 
, பெரியவனாகையால்‌ நமக்குச்‌ சட்டம்‌ இல்லை என்று 
“இருப்பது தப்பு. ரொம்பப்‌ பெரியவனாயிருப்பதாலேயே நாம்‌ 
தான்‌ லோகத்துக்கெல்லாம்‌ உதாரணமாக நடந்து காட்ட 
வேண்டும்‌. அதன்படிச்‌ சட்டத்துக்கு ரொம்பவும்‌ அடங்கிப்‌ 
போக வேண்டும்‌. சட்டம்‌ என்று வருகிறபோது அப்பா - 
பிள்ளை முதலான உறவுகளுக்கு இடமில்லை - என்று 
பரமேஸ்வரன்‌ நினைத்தார்‌. 


உடனே, கொஞ்சங்கூட ஸ்தானம்‌ பார்க்காமல்‌ 


பிள்ளையாருக்குப்‌ பூஜை பண்ணினார்‌. (இன்னொரு ஸந்தர்ப்‌ | 


24 


க 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


நக eg, 


பத்தில்‌ இளைய பிள்ளையிடமும்‌ கீழ்ப்படிந்து ப்ரணவோப 
தேசம்‌ வாங்கிக்‌ கொண்டிருக்கிறார்‌!) 

பிள்ளையாரும்‌ அப்பா கொஞ்சம்‌ நினைத்தவுடனேயே 
ஓடிவந்து விக்னத்தை அகற்றி விட்டார்‌. 

அதற்கப்புறம்‌ ரதம்‌ ஓடி, முடிவில்‌ 'த்ரிபுராந்தகர்‌' என்று 
பெரிய பெயர்‌ வாங்கும்படியர்க ஈச்வரன்‌ அந்த அஸாரர்களை 
ஜயித்தார்‌. : 

செங்கல்பட்டுக்கும்‌ திண்டிவனத்துக்கும்‌ நடுவில்‌ “அச்சரப்‌ 
பாக்கம்‌” என்று இருக்கிறதே, அந்த ஊர்தான்‌ ஈச்வரனுடைய 
ரதத்தின்‌ அச்சு இற்றுப்போன “அச்சிறுப்பாக்கம்‌' என்று 
சொல்வார்கள்‌. 


ஸமீபகால ஸம்பவத்தில்‌ 
புராண நிரூபணம்‌ 


அப்படிச்‌ சொல்வது நிஜந்தானென்று நிரூபிக்கிறதாக 
ஸமீபத்தில்‌ ஒன்று நடந்தது. ராமேச்வரத்தில்‌ சங்கர மண்டபம்‌ 
கட்டிக்‌ கொண்டிருந்தோம்‌. * இதில்‌ ப்ரதிஷ்டை செய்ய 
வேண்டிய ஆசார்யாள்‌ பிம்பத்தை லாரியில்‌ எடுத்துக்‌ 
கொண்டு போயாயிற்று. ஜெய்ப்பூரிலிருந்து ஸலவைக்கல்‌ 
தருவித்துக்‌ காஞ்சீபுரத்தில்‌ ஆசார்யாளுக்கும்‌, அவருடைய 
நாலு சிஷ்யர்களுக்கும்‌ பெரிசு பெரிசாக பிம்பம்‌ பண்ணி 
அங்கேயிருந்து ராமேச்வரத்துக்கு லாரியில்‌ எடுத்துக்‌ கொண்டு 
போயிற்று. அப்போது வழியில்‌ ஸரியாக இந்த அச்சிறுப்‌ 
பாக்கத்தலேயே லாரி Break down ஆகி நின்றுவிட்டது! 
அப்புறம்‌ பிள்ளையாருக்கு நூற்றியெட்டுத்‌ தேங்காய்‌ உடைத்து 
விட்டே, லாரியைப்‌ பழுதுபார்த்துக்‌ கிளப்பிற்று. அதற்குப்‌ 
பிற்பாடு எந்த விக்னமுமில்லாமல்‌ கும்பாபிஷேகம்‌, ப்ரதிஷ்டை 


* ஸ்ரீமடத்தால்‌ ராமேச்வரம்‌ அக்னி இர்த்தக்கரையில்‌ நிர்மாணிக்கப்பட்டு, 


1963-ல்‌ சங்கர ஜயந்தியன்று கும்பாபிஷேகம்‌ கொண்ட மண்டபம்‌. 
23 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


எல்லாம்‌ ஜாம்ஜாமென்று நடந்தது. இந்த விக்னமும்கூட 
அனுக்ரஹம்‌ என்றுதான்‌ எனக்குத்‌ தோன்றிற்று. தாம்‌ கைலாஸ 
சங்கரனேதான்‌ என்று நமக்கு உறுதிப்படுத்துவதற்காகவே 
நம்முடைய சங்கரபகவத்‌ பாதாள்‌ இங்கே தம்முடைய நவீன 
கால ரத அச்சான லாரி ஆக்ஸிலை முறித்துக்‌ கொண்டிருக்கி 
றாரென்று தோன்றிற்று! 

அம்பாளும்‌ விக்னேச்வரரை உத்பவிக்கப்‌ பண்ணி அவர்‌ 
ஸஹாயத்தினாலேயே ஐயம்‌ பெற்றாளென்று லலிதோபாக்யா 
னத்தில்‌ வருகிறது. 


லலிதாம்பிகை பண்டாஸுரனோடு யுத்தம்‌ செய்தபோது 
சக்திஸேனை என்பதாக முழுக்கவும்‌ தேவஸ்த்ரீகளையே 
கொண்ட படையோடு போனாள்‌. போய்ப்‌ படைவீடாக ஓர்‌ 
அக்னிக்கோட்டை கட்டப்பண்ணி அதற்குள்‌ ஸேனா ஸமூஹத்‌ 
தோடுகூட முகாம்‌ போட்டிருந்தாள்‌. பண்டாஸுரனுக்கு மந்த்ர 
பலம்‌ நிறைய உள்ள விசுக்ரன்‌ என்ற ஓர்‌ அஸிஸ்டன்ட்‌ 
“இருந்தான்‌. அவன்‌ என்ன பண்ணினானென்றால்‌ விக்ன 
யந்த்ரம்‌ என்ற ஒன்றைப்‌ பண்ணி அதை அக்னிக்கோட்டைக்‌ 
குள்ளே போய்‌ அம்பாளின்‌ கூடாரத்தில்‌ விழும்படியாக விசிறி 
எறிந்தான்‌. அந்த யந்த்ரத்தின்‌ தன்மை என்னவென்றால்‌, இந்த 
நாளில்‌ Psychological Warfare என்கிறார்களே, அப்படி அது 
எதிராளியை பெளதிகமாகத்‌ . தாக்காமல்‌ அவர்களுடைய 
மனஸையே சத்ருபக்ஷமாக மாற்றிவிடும்‌. இப்போது Propaganda- 
வினால்‌ (பிரசாரத்தினால்‌) கொஞ்சம்‌ கொஞ்சமாக மனஸை 
மாற்றுகிற மாதிரியில்லாமல்‌, மந்த்ரசக்தி வாய்ந்த யந்த்ரமாத 
லால்‌ அது உடனேயே மனமாறுதலை உண்டாக்கிவிடும்‌! 

விக்ன யந்த்ரம்‌ வந்து விழுந்தவுடன்‌ . அதன்‌ மயக்கும்‌ 
சக்தியால்‌ சக்திஸேனைகளின்‌ புத்தியே மாறிவிட்டது. “எதற்‌ 
காக அஸுரர்களை நாம்‌ கொல்லணும்‌? இது ஜீவ ஹிம்ஸை 
தானே? அம்பாளுக்கு அவர்களிடம்‌ விரோதமென்றால்‌ நமக்‌ 
கென்ன வந்தது? இன்னம்‌ அடி. அஸ்இவாரத்துக்கே போனால்‌ 
எதற்காக இந்த அம்பாளுக்கு அடங்கி நாம்‌ வேலைக்காரப்‌ 
.பிழைப்புப்‌ பிழைக்கணும்‌? நம்மால்தான்‌ அவளுக்குப்‌ பலம்‌ 
என்பதால்தானே நம்மைச்‌ சேர்த்துத்‌ திரட்டிக்‌ கொண்டு 
வந்திருக்கிறாள்‌? இத்தனை நாளாக நாம்‌ என்னவோ புத்தியில்‌ 

26 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


லாமல்‌ அவள்தான்‌ நமக்கெல்லாம்‌ மேலே, அவளுக்கே நம்மை 
அடக்கி ஆள்கிற பலம்‌ இருக்கிறது என்றெல்லாம்‌ நினைத்துக்‌ 
கொண்டு ஏவல்‌ செய்துவிட்டோம்‌. இப்போதுதான்‌ மயக்கம்‌ 
தெளிந்திருக்கிறது. இனிமேலும்‌ இப்படிப்‌ தப்புப்‌ பண்ணக்‌ 
கூடாது. இப்போது நாம்‌ என்ன செய்ய வேண்டுமென்றால்‌ 
ஆயுதங்களைப்‌ போட்டுவிட்டு அப்படியே ஸ்ட்ரைக்‌ பண்ணி 
விடவேண்டும்‌. யஜமானி-பணியாளி என்கிற கதை இனிமேலே 
பலிக்காது. எல்லாரும்‌ ஸமம்தான்‌' என்றெல்லாம்‌ அந்த 
ஸேனைகள்‌ ட்ரேட்‌ யூனியனிஸம்‌, கம்யூனிஸம்‌ எல்லாம்‌ பேச 
ஆரம்பித்து விட்டன! 


“வேர்க்க விறுவிறுத்துக்‌ கொண்டு, அடியும்‌ குத்தும்‌ பட்டுக்‌ 
கொண்டு இனிமேலே இவளுக்காக யுத்தம்‌ செய்ய வேண்டிய 
தில்லை. நாம்‌ பாட்டுக்கு நிர்விசாரமாகத்‌ தூங்கலாம்‌. அக்னிக்‌ 
கோட்டைதான்‌ இருக்கவே இருக்கிறது. அதைத்‌ தாண்டி 
யாரும்‌ வந்து நம்‌ தூக்கத்தைக்‌ கெடுக்க முடியாது' என்று 
சொல்லிக்‌ கொண்டு ஸேனா ஸமூஹம்‌ முழுக்கப்‌ படுத்துக்‌ 
கொண்டு 'கொர்‌ கொர்‌: என்று குறட்டைவிட ஆரம்பித்து 


விட்டன. 


புத்தியை முதலில்‌ மாறாட்டமாகக்‌ கலக்கிவிட்டு, அப்புறம்‌ 
அது ஸ்தம்பித்துச்‌ செயலிழந்து தூங்கும்படிச்‌ செய்யும்‌ சக்தி 
விக்ன யந்த்ரத்துக்கு இருந்ததால்‌ இப்படி நடந்தது. 

ஜ்ரும்பணாஸ்த்ரம்‌ என்று ஒன்று உண்டு. அதைப்‌ போட்டு 
விட்டால்‌ அதற்கு ஆளாகிறவர்கள்‌ கொட்டாவி கொட்டாவி 
யாக விட்டுக்கொண்டு அசந்து விழுந்துவிடுவார்கள்‌. 'ஜ்ரும்ப 
ணம்‌: என்றால்‌ “கொட்டாவி விடுவது.” 


நவீன கால ஆயுதங்களைவிடப்‌ பயங்கரமான, விசித்திரமான 
ஆயுதங்களை மந்த்ர சக்தியாலேயே ஆதிகாலத்தில்‌ செய்திருக்க 
றார்களென்று புராணத்திலுள்ள விவரங்களைப்‌ பார்த்தால்‌ 
தெரியும்‌. ப்ரஹ்மாஸ்த்ரம்‌, நாராயணாஸ்த்ரம்‌, பாசுபதாஸ்த்‌ 
ரம்‌ முதலியவற்றின்‌ சக்தியைப்‌ பற்றிப்‌ படிக்கும்போது ஆடம்‌ 
பாம்‌(ப்‌), ஹைட்ரஜன்‌ பாம்‌(ப்‌) எல்லாம்‌ ஒன்றுமேயில்லை 
என்று தோன்றும்‌. இப்போது இந்த பாம்‌(ப்‌)களின்‌ ரேடியேஷ 
னால்‌ கர்ப்பச்சேதம்‌ ஏற்படுகிறது என்கிறார்களென்றால்‌, 

27 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


அந்தக்‌ காலத்தில்‌ அச்வத்தாமா போட்ட அபாண்டவாஸ்த்ரம்‌ | 
உத்தரையின்‌ கர்ப்பத்திலிருந்த சிசுவைப்‌ பாதித்திருக்கிறது! 
கிருஷ்ண பரமாத்மாதான்‌ அதை ரச்ஷித்துக்‌ கொடுத்தார்‌. 


அம்பாள்‌ தன்னுடைய படைகள்‌ ஸ்ட்ரைக்‌ பண்ணிவிட்டு 
ஆனாலும்‌ நல்லவேளையாக sabotage (நாசவேலை) செய்யா 
மல்‌, அமர்க்களமாக டெமான்ட்ரேஷன்கூடச்‌ செய்யாமல்‌, 
அததுகளும்‌ நன்றாகத்‌ தூங்கிக்‌ கொண்டு கிடப்பதைப்‌ பார்த்‌ 
தாள்‌. ஞானஸ்வரூபிணியாக இருக்கப்பட்ட அவளுக்குத்‌ 
தெரியாதா? இதெல்லாமும்‌ அவள்‌ லீலைதான்‌! 


விக்னேச்வரரின்‌ ப்ரபாவம்‌ வெளிப்பட வேண்டுமென்று 
தான்‌ அவளே இப்படி ஒரு விக்னத்தை விசுக்ரன்‌ என்ற 
வ்யாஜத்தில்‌ உண்டாக்கிக்‌ கொண்டிருந்தாள்‌. 


சிவ-சக்திகளாக எப்போதும்‌ இருப்பவர்களில்‌ சக்தியே 
பண்டாஸுரனை வதைப்பதற்காக இப்போது லலிதாம்பிகை 
யாக ஞானாக்னி குண்டத்திலிருந்து தோன்றியிருந்தாள்‌. கல்யா 
ணமாகாத கன்னியாக இவள்‌ யுத்தத்துக்குப்‌ போகக்‌ கூடாது 
என்பதால்‌ இவளை விவாஹம்‌ செய்து கொள்வதற்காகச்‌ 
சிவனும்‌ காமேச்வரர்‌ என்ற ரூபத்தில்‌ வந்தார்‌. கல்யாணம்‌ 
ஆயிற்று. கமேச்வர-காமேச்வரி என்று அந்த தம்பதியைச்‌ 
சொல்வது வழக்கம்‌. அந்தக்‌ காமேச்வரிதான்‌ நம்முடைய 
காமாக்ஷியாக இருப்பது. அவளுடைய ஸ்தானம்தான்‌ 
காமகோடி பீடம்‌. 


கல்யாணமானவுடன்‌ பண்டாஸுர வதத்துக்காகப்‌ புறப்பட்ட 
அம்பாள்‌ ஈச்வரனைக்‌ காமேச்வரனாக வரவழைத்தது மட்டும்‌ 
போதாது, தன்னுடைய அருமைக்‌ குழந்தை கணபதியையும்‌ 
இந்த லலிதாம்பிகை ஆவிர்பாவத்தில்‌ வரவழைத்து அவன்‌ 
பெருமையை ப்ரகடனப்படுத்த வேண்டுமென்று நினைத்தாள்‌. 
அதற்கு வாய்ப்பாகவே இப்போது சக்தி ஸேனை விக்ன 
யந்த்ரத்தால்‌ தூங்கிக்‌ கொண்டு கிடந்தது. 
உடனே காமேச்வரன்‌ மேல்‌ தன்‌ ப்ரேம கடாக்ஷத்தைச்‌ 
செலுத்தி மந்தஸ்மிதம்‌ (புன்னகை) செய்தாள்‌ அம்பாள்‌. அவர்‌ 
முகத்திலும்‌ மந்தஹாஸம்‌ படர்ந்தது. இப்படி ஆதி தம்பதியின்‌ 
28 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Acaderny 


பரஸ்பர அன்பில்‌ உண்டான சிரிப்பின்‌ காந்தி ஸமூஹம்‌ ஒன்று 
சேர்ந்ததேோ இல்லையோ, அதிலிருந்தே மஹா கணபதி 
உத்பவித்துவிட்டார்‌! ஆனந்த ஸ்வரூபமாக, எப்பொழுதும்‌ 
ப்ரஸன்ன முகமாக, ஸுமுகராக இருக்கிற அவர்‌ ரொம்பவும்‌ 
பொருத்தமாக, ஸாக்ஷாத்‌ அம்பாள்‌ - ஈச்வரன்‌ ஆகியவர்‌ 
களின்‌ முகத்திலிருந்து பெருகுகிற சிரிப்பு ஒன்று சேர்ந்ததிலி 
ருந்து உத்பவித்து விட்டார்‌. 

பிள்ளையாரின்‌ பல ஆவிர்பாவங்களில்‌ இது லலிதோபாக்‌ 
யானத்தில்‌ வருவது. லலிதோபாக்யானம்‌ என்பது பதினெட்‌ 
டுப்‌ புராணங்களில்‌ ஒன்றான ப்ரஹ்மாண்ட புராணத்தில்‌ 
வருகிறது. 

ஈச்வரனின்‌ முகத்தைப்‌ பார்த்துச்‌ சிரித்தே அம்பாள்‌ 
பிள்ளையாரை அவதரிக்கச்‌ செய்ததை லலிதா ஸஹஸ்ர 
நாமத்தில்‌ “காமேச்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேச்வரா” 
என்று சொல்லியிருக்றெது. 


எந்தத்‌ - தேவதையானாலும்‌ அதன்‌ சக்தியெல்லாம்‌ 
எவளொருத்தியின்‌ அம்சலேசம்தானோ அப்பேர்ப்பட்ட 
பராசக்தி, தானே விக்ன யந்திரத்தைச்‌ சக்தியற்றதாகச்‌ 
செய்திருக்கலாமாயினும்‌, விக்ன நிவாரணத்துக்காகவே ஒரு 
விக்னேச்வரனை ஏற்படுத்தியிருக்கும்போது அவர்‌ ஸஹாயத்தி 
னால்தான்‌ இதைச்‌ செய்ததாக இருக்க ன்‌ எனப அனத 
இப்படி லீலை செய்தாள்‌. 


அவள்‌ இப்படி ஒரு சட்டத்துக்கு அடங்கியிருந்ததற்கேற்ப, 
அவளுடைய கடாக்ஷத்திலிருந்து உண்டான விக்னேச்வரரும்‌, 
“என்‌ ஸஹாயத்தைத்தானே ஆனானப்பட்ட பராசக்தியும்‌ நாட 
வேண்டியிருக்கிறது?' என்று கர்வப்படாமல்‌ அவளை நமஸ்கா 
ரம்‌ பண்ணினார்‌. பணிவோடு அவளுடைய ஆசீர்வாதத்தை 
வாங்கிக்‌ கொண்டே விக்ன யந்த்ரத்தை அழிப்பதற்காகப்‌ 
புறப்பட்டார்‌. 


அக்னிக்‌ கோட்டையின்‌ ஒரு மூலையில்‌ யந்த்ரம்‌ புதைந்து 
கிடந்தது. பிள்ளையார்‌ அதைக்‌ கண்டுபிடித்து, தந்தத்தால்‌ 
குத்தித்‌ தவிடு பொடியாக்கினார்‌! 
23 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


உடனே தேவிகணங்கள்‌ தூக்கம்‌ கலைந்து எழுந்தன. 
அவற்றுக்கு ஏற்பட்டிருந்த மனோ பேதமும்‌ மாறி, அம்பிகை 
யிடம்‌ பழையபடி பக்தி விச்வாஸம்‌ கொண்டன. முன்னைவிட 
உத்ஸாஹமாக யுத்தம்‌ செய்தன. முடிவில்‌ பண்டாஸுரன்‌ 
தோற்றுப்‌ போனான்‌! 


முருகனுக்கு உதவிய 


முன்னவன்‌ 


தாயார்‌, தகப்பனாரே இப்படித்‌ தங்கள்‌ வெற்றிக்கான 
'க்ரெடிட்‌'டைப்‌ பிள்ளையாருக்குக்‌ கொடுத்திருக்கிறார்கள்‌. 
அப்படியிருக்கத்‌ தம்பிக்கு மட்டும்‌ இவர்‌ ஸஹாயமில்லாமல்‌ 
நடக்குமா? ஆனால்‌, இது சத்ரு ஐயம்‌ அல்ல. ஸுப்ரஹ்மண்ய 
ஸ்வாமி தன்னுடைய ச்ருங்கார ஜயத்துக்காகவே அண்ணாவின்‌ 
ஸஹாயத்தை நாட வேண்டியிருந்தது! 


குழந்தையாயிருந்தபோது அவர்‌ ஸன்னியாஸியானதற்கு, 
தண்டாயுதபாணி என்று ஆண்டிப்‌ பண்டாரமாகப்‌ போனதற்‌ 
கும்‌ இதே அண்ணாதான்‌ காரணம்‌. பழத்துக்காக உலகத்தை 
ப்ரதக்ஷிணம்‌ பண்ண வேண்டும்‌ என்று அண்ணா-தம்பி ஓட்டப்‌ 
பந்தயம்‌ போனது தெரிந்த கதைதானே? அப்போது ஆண்டி 
யாகப்‌ போன ஸுப்ரஹ்மண்யரை அப்புறம்‌ ஈச்வரனும்‌ 
அம்பாளும்‌ நல்ல வார்த்தை சொல்லி அழைத்துக்‌ கொண்டு 
வந்தார்கள்‌. எதற்காக அவருடைய அவதாரம்‌ ஏற்பட்டதோ 
ADS? குரஸம்ஹாரமும்‌ அப்புறம்‌ பண்ணினார்‌. அதற்கப்புறம்‌ 
இவருக்காகவே உருகிக்‌ கொண்டிருந்த வள்ளியிடம்‌ மாறு 
வேஷத்தில்‌ வேடனாக, விருத்தனாகப்‌ போய்‌ விளையாட்டுப்‌ 
பண்ணினார்‌. அவள்‌ இவர்‌ யார்‌ என்று புரிந்து கொள்ளாமல்‌ 
உதாஸீனம்‌ செய்தாள்‌. அப்போது அவர்‌ ஸுப்ரஹ்மண்யராகக்‌ 
காட்சி கொடுத்திருந்தாலே போதும்‌, அவள்‌ உடனே அவரிடம்‌ 
ப்ரேமை கொண்டிருப்பாள்‌. ஆனால்‌, அவர்‌ அப்படிப்‌ 
பண்ணாமல்‌ தமையனின்‌ பெருமையை உலகத்துக்குத்‌ 

1] 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


தெரிவிக்கப்‌ பண்ண இது ஒரு நல்ல சந்தர்ப்பம்‌ என்று நினைத்‌ 
தார்‌. எடுத்த காரியத்துக்கு இடைஞ்சல்‌ ஏற்பட்டால்‌ 
பிள்ளையாரைப்‌ பூஜித்தே அதை நிவ்ருத்தி செய்து கொள்ள 
வேண்டும்‌ என்று ஜனங்கள்‌ உணரும்படிப்‌ பண்ண 
வேண்டுமென்று நினைத்தார்‌. அதனால்‌ உடனே மஹா 
கணபதியை த்யானம்‌ பண்ணினார்‌. 


தம்பி கூப்பிட்டவுடனே தமையனார்‌ பெரிய மதயானை 
ரூபத்தில்‌ ஓடிவந்து வள்ளியைத்‌ துரத்து துரத்து என்று 
துரத்தினார்‌. திக்குத்‌ திசை புரியாமல்‌ “முருகா முருகா!” என்று 
ஓடின வள்ளி விருத்த ரூபத்தில்‌ எதிர்ப்பட்ட அந்த 
முருகனையே - முருகன்‌ என்று தெரிந்து கொள்ளாவிட்டாலும்‌ 
- பயத்தினால்‌ ஒரு குழந்தை அதன்‌ தாத்தாவைக்‌ கட்டிக்‌ 
கொள்கிற மாதிரி, அப்படியே இறுகப்‌ பிடித்துக்‌ கொண்டு 
விட்டாள்‌. 'இதற்கு மேலும்‌ விளையாடப்படாது; விநாயக 
ப்ரபாவத்தை வெளிப்படுத்தியாச்சு' என்று ஸுப்ரஹ்மண்யரும்‌ 
அப்போது தம்முடைய ஸ்வய ரூபத்தை எடுத்துக்‌ கொண்டு 
வள்ளியை சந்தோஷத்தில்‌ ஆழ்த்தினார்‌. 


அப்புறம்‌ வள்ளி கல்யாணம்‌ நடந்தது. கட்டைப்‌ பிரம்மசா 
ரியான கணேச மூர்த்தியே தம்பியின்‌ காதல்‌ கல்யாணத்துக்கு 
உதவி பண்ணியிருக்கறொர்‌! 


அருணகிரிநாதர்‌ திருப்புகழில்‌ பாடியிருக்கிற விக்நேச்வர 
ஸ்துதியில்‌ ஈச்வரனின்‌ த்ரிபுர ஸம்ஹாரம்‌, ஸுப்ரஹ்மண்யரின்‌ 
வள்ளித்‌ திருமணம்‌ இரண்டிலும்‌ மஹாகணபதிக்கு உள்ள 
பங்கைச்‌ சொல்லியிருக்கிறார்‌.* 


முப்புர மெரிசெய்த அச்சிவ னுறைரதம்‌ 
அச்சது பொடிசெய்த அதிதீரா 

அத்துய ரதுகொடு சுப்பிர மணிபடும்‌ 
அப்புன மதனிடை யிபமாகி 

அக்குற மகளுட னச்சிறு முருகனை 
அக்கண மணமருள்‌ பெருமாளே! 


ஸ “கைத்தல நிறைகணி' எனத்‌ தொடங்கும்‌ பாடல்‌. 
31 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


க 


ராமபிரானும்‌ 
விநாயகரும்‌ 


மாமாக்காரா்‌ மஹாவிஷ்ணு மருமானுக்கு மரியாதை 
பண்ணி அவர்‌ மஹிமை தெரியும்படியாகச்‌ செய்ததைச்‌ 
சொல்ல வேண்டும்‌. 


்‌ மஹாவிஷ்ணு என்ற மூலரூபத்தில்‌ அவர்‌ இவரிடமிருந்து 
சகரத்தை வாங்க முடியாமல்‌ தோர்பிக்கரணம்‌ போட்டது 
ieee ene: ராம க்ருஷ்ணாதி அவதாரங்களிலும்‌ 
ள்ளையாருக்கு சாஸ்த்ரோக்தமாகப்‌ } i 
வ்‌ த பூஜை பண்ணியிருக்‌ 


ராமாவதாரத்தில்‌ ராவண ஸம்ஹாரம்‌ அன பிற்பா வா்‌ 
ராமலிங்க ப்ரதிஷ்டை செய்து டனர்‌ னர்‌ 
எல்லாருக்கும்‌ தெரிந்திருக்கும்‌. ராவண ஸம்ஹாரத்துக்கு 
முன்னாடி, கிஷ்கிந்தையிலிருந்து போகிற போதே ஸெதுபந்தம்‌ 
நிர்விக்னமாக நடக்க வேண்டுமென்பதற்காக அவர்‌ ராமநாத 
புரம்‌ ஸமுத்ரக்கரையில்‌ நவபாஷாணம்‌ என்ற இடத்தில்‌ 
நவக்ரஹ ப்ரதிஷ்டை செய்து பூஜை பண்ணினாரென்பதும்‌ சில 
பேருக்காவது தெரிந்திருக்கும்‌. தேவி பட்டணம்‌ என்பது அந்த 
றவ கான்‌.. இப்போதும்‌ ராமேச்வர யாத்திரை 
வர்கள்‌, சுற்றுப்பட்ட கே்ஷேத்ரங்கள்‌ பலவற்றுக்குப்‌ 
ue பாது தவபாஷாணத்துக்கு நிச்சயமாகப்‌ போகிறார்‌ 
ல்‌ eee இந்த யாத்திரை பண்ணினால்‌ முதலில்‌ 
டக்கு ட்ட தகக இருக்கிறது. விஷயம்‌ தெரிந்தவர்‌ 
ட றால்‌ அங்கேயிருந்துதான்‌ ஆரம்பிப்பார்‌ 


ஆரம்ப ஸ்வாமியான விக்நேச்வரரை ராமசந்த்ரமூர்த்தி 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


நவக்ரஹங்களைப்‌ பூஜிப்பதற்கும்‌ முதலில்‌ சுக்லாம்பரதரம்‌” 
குட்டிக்‌ கொண்டுதானே ஆகவேண்டும்‌? 


எல்லாம்‌ மனுஷ்ய ரீதியில்‌ சாஸ்த்ரோக்தமாக, ஸம்ப்ரதாய 
பூர்வமாகப்‌ பண்ணி வழிகாட்டியவர்‌ ராமர்‌. அவர்‌ ஸேதுபந்‌ 
தத்துக்கு முன்‌ நவக்ரஹங்களை ப்ரீதி செய்தாரென்றால்‌, 
அதற்கும்‌ முந்தி ஸர்வ விக்ன ஹர்த்தாவான பிள்ளையாரையும்‌ 
பூஜை பண்ணித்தானிருப்பார்‌. அப்படி அவரால்‌ பூஜிக்கப்பட்‌ 
டவர்தான்‌ நவபாஷாணத்துக்குப்‌ பக்கத்தில்‌ இருக்கும்‌ உபபூர்ப்‌ 
பிள்ளையார்‌. வரப்ரஸாதி என்று அந்த வட்டாரத்திவுள்ளவர்‌ 
களெல்லாம்‌ கொண்டாடும்‌ மூர்த்தி. மற்றவர்களுக்கு வரம்‌ 
கொடுப்பாரே தவிரத்‌ தமக்கு ஒரு கூரைகூட இல்லாதவர்‌ தமக்கு 
மேலே விமானம்‌ கட்ட அவர்‌ விடுவதேயில்லை. எதையாவது 
விக்னத்தை உண்டுபண்ணி அதைத்‌ தடுத்துவிட்டு, எளியவர்‌ 
களில்‌ எளியவராக, வெய்யில்‌ - மழை எல்லாம்‌ தம்மேலேயே 
விழும்படி உட்கார்ந்திருக்கிறார்‌! “வெயிலுகந்த விநாயகர்‌' 
என்றே அவருக்குப்‌ பெயர்‌! 


தொந்தி கணபதிக்கு “டுண்டி' என்று ஸம்ஸ்க்ருதத்தில்‌ ஒரு 
பெயருண்டு. டுண்டிராஜ கணபதி காசியில்‌ பிரக்யாதியோடு 
இருக்கிறார்‌. அதன்‌ ஸம்பந்தமாகத்‌ தானிருக்க வேண்டும்‌, தமிழ்‌ 
தேசத்திலும்‌ “தொண்டி என்று விநாயக கேஷத்ரம்‌ இருக்கிறது. 
இதுவும்‌ ராமர்‌ பூஜித்த க்ஷேத்ரமாகத்தான்‌ சொல்லப்படுகிறது. 
வேதாரண்யத்திலிருந்து ஸமுத்ரக்கரை ஓரமாகவே தெற்காக 
வந்தால்‌, ஏறக்குறைய வேதாரண்யத்துக்கும்‌ உப்பூருக்கும்‌ நடுப்‌ 
பாதியில்‌ தொண்டி இருக்கிறது. முதலில்‌ ராமர்‌ இங்கேயிருந்து 
தான்‌ லங்கைக்கு. அணைகட்ட நினைத்தாராம்‌. இங்கே அதற்‌ 
காக அவர்‌. பிள்ளையார்‌ பூஜை பண்ணப்‌ பிள்ளையாரும்‌ 
ப்ரஸன்னமானார்‌. ராமருக்கு வெற்றி நிச்சயம்‌ என்று வரம்‌ 
கொடுத்துவிட்டு, ஆனால்‌ “இங்கேயிருந்து அணைகட்டாமல்‌ 
இன்னம்‌ தெற்காகப்‌ போய்க்‌ கட்டினால்‌ வேலை குறையும்‌. 
தள்ளிப்போய்க்‌ கட்டினால்தான்‌ சுற்றி வளைக்காமல்‌ லங்கைக்‌ 
கோட்டையின்‌ வாசல்‌ பக்கத்துக்கே போய்விடலாம்‌' என்றும்‌ 
பிள்ளையார்‌ யோசனை சொன்னாராம்‌. 


இந்தத்‌ தொண்டி விநாயகரும்‌ தமக்கு மேலே விமானமில்‌ 
33 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


லாமல்தான்‌ உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்‌. மாமாக்காரர்‌ 
மழையிலும்‌ வெய்யிலிலும்‌ அலைந்து கொண்டு லங்கைக்கு 
அணைகட்டிக்‌ கொண்டு போகும்போது நாம்‌ மட்டும்‌ கோயில்‌ 
கட்டிக்‌ கொண்டு கொண்டாட்டம்‌ அடிக்கக்‌ கூடாதென்றுதான்‌ 
இப்படி இரண்டு இடத்திலுமே இருக்கிறார்‌ போலிருக்றெது. 
ஆசார்யாள்‌ 'கணேச பஞ்சரத்ந்‌ ஸ்தோத்ரம்‌ செய்திருப்பது 
தொண்டி கணபதி மேல்தான்‌! 


ஈச்வரஸுதனை ஸ்ரீராமர்‌ ஆராதனை பண்ணி அனுக்ரஹம்‌ 
பெற்ற பலன்தான்‌, கடைசியில்‌ அவர்‌ ராவண ஸம்ஹாரம்‌ 
பண்ணி விஜய ராகவனாக, அதோடுகூட இப்போது பறி 
கொடுத்திருந்த பத்னியைத்‌ திரும்பவும்‌ பெற்ற ஸீதாராமனாகத்‌ 
திரும்பிவந்து அந்த ஈச்வரனையே ராமலிங்கமாக ப்ரதிஷ்டை 
செய்தது. 


உடைத்தது. ஈச்வரனுக்குப்‌ பிள்ளையார்‌ இடைஞ்சலைப்‌ 
போக்கினது முதல்‌ ஊரில்‌ என்றால்‌, பின்‌ ஊரில்‌ அவரை 
ராமர்‌ பூஜித்த விசேஷம்தானே, ஈச்வரனின்‌ ஜ்யோதிர்லிங்க 
மஹாக்ஷேத்ரமான ராமேச்வரம்‌ ஸாக்ஷாத்‌ ஸ்ரீராம ப்ரஸாத 
மாக நமக்குக்‌ கிடைத்திருப்பது! ராமர்‌, ஈச்வரன்‌ இரண்டு 
பேருடனும்‌ இப்படித்‌ தம்‌ ஸம்பந்தத்தை ராமேச்வரத்துக்குப்‌ 
போன ஆசார்யாள்‌ காட்டிக்‌ கொண்டு விட்டார்‌. 


க்ருஷ்ணாவதாரத்தில்‌ மஹாவிஷ்ணு மருமானைப்‌ பூஜித்தது 
ஸ்வாரஸ்யமான பெரிய கதை. 


34 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஸ்யமந்தகத்தின்‌ 


“ஸ்யமந்தகமணி உபாக்யானம்‌' என்று பாகவதத்தில்‌ ஒரு 
கதை இருப்பதாகத்‌ தெரிந்திருக்கலாம்‌. அந்தக்‌ கதை என்ன 
என்று தெரியாவிட்டாலும்‌, “ஸ்யமந்தகமணி உபாக்யானம்‌” 
என்ற பெயரையாவது கேட்டிருக்கலாம்‌. 


ஆக்யானம்‌ என்றால்‌ கதை என்று அர்த்தம்‌. உப 
ஆக்யானம்‌ - உபாக்யானம்‌ என்றால்‌ கிளைக்கதை. பெரிசாக 
ஒரு கதையை ஒரு இதிஹாசமோ, புராணமோ சொல்லிக்‌ 
கொண்டு போகும்போது அதில்‌ கிளைக்கதையாக வருவதே 
உபாக்யானம்‌. “மெயின்‌' கதையின்‌ .பாத்ரங்கள்‌ ஸம்பந்தப்‌ 
படாமல்‌ முழுக்க வேறு பாத்ரங்களைப்‌ பற்றியே உபாக்யானங்‌: 
கள்‌ வருவதுமுண்டு. மஹாபாரதத்தில்‌ இப்படித்தான்‌ பஞ்ச 
பாண்டவர்‌ ஸம்பந்தமேயில்லாத நளோபாக்யானம்‌ முதலான 
பல கிளைக்கதைகள்‌ வருகின்றன. இப்படியில்லாமல்‌ “மெயின்‌” 
கதையின்‌ பாத்ரங்களுடைய ஸம்பந்தமுடையதாக, மெயின்‌ 
கதையிலிருந்து எடுக்க முடியாத அதன்‌ ஒரு பிரிவாகவே, அங்க 
மாகவே, ஆனாலும்‌ ஒரு தனிக்‌ கதாம்சமுள்ளதாக, அதாவது 
கழித்துக்‌ கட்டமுடியாத கிளைகளாக உள்ள உபாக்யானங்‌ 
களும்‌ உண்டு. 

ஸ்யமந்தகமணி உபாக்யானம்‌ பாகவதத்தில்‌ இப்படித்தான்‌ 
part and parcel ஆக இருக்கிறது. ஸ்யமந்தகம்‌ என்ற தெய்விக 
மான மணியை மையமாக வைத்து ஸாக்ஷாத்‌ ஸ்ரீ க்ருஷ்ண 
பரமாத்மாவுக்கே ஏற்பட்ட பெரிய அபவாதம்‌, அதைப்‌ போக்‌ 
கிக்‌ கொள்ள அவர்‌ பாடுபட்டது இவற்றை இந்தக்‌ கதை 
சொல்கிறது. 


இதே கதை விஷ்ணு புராணத்திலும்‌ வருகிறது. கொஞ்சம்‌ 
மாறுதலோடு ஸ்காந்தத்திலும்‌ வருகிறது; அதில்‌ நந்திகேச்வர 
ருக்கும்‌ ஸனத்குமாரருக்கும்‌ நடந்த ஸம்வாத ரூபமாக 
6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


.(ஸம்பாஷணை உருவில்‌) வருகிறது. இந்த ஸ்காந்தக்‌ கதையில்‌ 


தான்‌ விக்நேச்வரர்‌ ஸமாசாரம்‌ வருகிறது. நான்‌ சொல்லப்‌ 
போவது ஸனத்குமாரருக்கு நந்திகேச்வரர்‌ சொன்ன இந்தக்‌ 
கதைதான்‌. அங்கங்கே பாகவதம்‌, விஷ்ணு புராணம்‌ ஆகியவற்‌ 
றின்‌ version-smeruyid கொஞ்சம்‌ அவியல்‌ பண்ணிக்‌ கொள்‌ 
வேன்‌. 


ருக்மிணி கல்யாணம்‌ ஆகி பகவான்‌ த்வாரகையில்‌ வாஸம்‌ 
பண்ணிக்‌ கொண்டிருந்த ஸமயம்‌. த்வாரகையில்‌ யாதவ குலத்‌ 
தின்‌ முக்ய புருஷர்களில்‌ இருவராக ஸத்ராஜித்‌, ப்ரஸேனன்‌ 
என்ற அண்ணன்‌-தம்பி இருந்தனர்‌. 


அண்ணாவான எத்ராஜித்துக்கு ஸூர்ய பகவானிடம்‌ பக்தி. 


தற்காலத்தில்‌ ஸூர்யனைப்‌ பரிவார தெய்வங்களில்‌ ஒன்‌ 
றாக மட்டும்‌ வைத்து, ஏதோ சிறிது ஸூர்ய நமஸ்காரம்‌ 
பண்ணுவது, ஆதித்ய ஹ்ருதயம்‌ சொல்வது என்பதோடு 
மதாபிமானமுள்ளவர்கள்கூட நின்றுவிட்டாலும்‌, பூர்வத்தில்‌ 
ஸூர்ய பகவானையே முழு முதற்‌ தெய்வமாக உபாஸித்தவர்‌ 
கள்‌ நிறைய இருந்திருக்கிறார்கள்‌. நம்முடைய மதத்தில்‌ ஆறு 
பிரிவுகள்‌ - ஆறு உபாஸனா மூர்த்திகளைக்‌ குறித்ததாக ஷண்‌ 
மதம்‌ என்று உண்டு. பிள்ளையார்‌, ஸாப்ரஹ்மண்யர்‌, 
அம்பாள்‌, ஈச்வரன்‌, மஹாவிஷ்ணு என்று இப்போதும்‌ ஸுப்ர 
ஸித்தமாக இருக்கிற ஐந்து மூர்த்தகளோடு ஆறாவதாக ஸூர்ய 
பகவானும்‌ இவர்களில்‌ இருக்கிறார்‌. அவரையே பரமாத்ம 
ஸ்வரூபமாக வழிபடும்‌ மதப்பிரிவுக்கு 'ஸெளரம்‌' என்று 
பெயர்‌. வெளிநாட்டுக்காரர்கள்‌ கூடப்‌ பார்த்துப்‌ பிரமிப்ப்‌ 
தாகக்‌ கோனார்க்கில்‌ உள்ள ஆலயம்‌ ஸூர்ய பகவானுக்கானது 
தான்‌. கோண - அர்க்கம்தான்‌ கோனார்க்‌. “ஸுூர்யனுடைய 
பகுதி' என்று அதற்கு அர்த்தம்‌. “அர்க்கன்‌' என்றால்‌ ஸூர்யன்‌. 
அர்க்கனுக்கான கோணம்‌ 'கோனார்க்‌'. 


'அர்க்கன்‌' என்றதும்‌ ஒன்று ஞாபகம்‌ வருகிறது. பிள்ளையார்‌ 
தொடர்பாகத்தான்‌. பேசிக்கொண்டே போவதில்‌ இப்படித்‌ 
தான்‌, கேட்பவர்களுக்கு ப்ரயோஜனமிருக்கிறதோ இல்‌ 
லையோ, அவர்களுக்கு ஸ்வாரஸ்யமாயிருக்கிறதோ இல்‌ 
லையே, ஒன்றிலிருந்து ஒன்றாகப்‌ பல ஸப்ஜெக்ட்களுக்குப்‌ 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


போகும்போது பேசுபவருக்கே புதிசாகச்‌ சில “லிங்க்கு'கள்‌ 
அகப்பட்டு ஆத்ம த்ருப்தியும்‌, நாதனமாக ஒரு விஷய ஞான 
மும்‌ உண்டாகின்றன. ஷண்மதம்‌ என்று சொல்லி அதில்‌ ஸாப்ர 
ஸித்தமாயுள்ள ஐந்து மூர்த்திகள்‌ என்று சொல்லும்போதே, 
இந்த ஐந்திலே பிள்ளையார்‌ போக, பாக்கியுள்ள ஈச்வரன்‌, 
அம்பாள்‌, ஸுப்ரஹ்மண்யர்‌, விஷ்ணு ஆகிய நாலு பேருக்கும்‌ 
பிள்ளையார்‌ ஸம்பந்தம்‌ காட்டிவிட்டோம்‌; ஆறாவதாக இருக்‌ 
An ஸூர்யனுக்கும்‌ அவருக்கும்‌ ஸம்பந்தம்‌ உண்டா?” என்று 
உள்மனஸ்‌ யோசிக்க ஆரம்பித்தது. ஏதோ தற்செயலாய்‌ பேச்சு 
கோனார்க்‌, அர்க்கன்‌ என்று போனவுடன்‌, 'தேவலையே! 
ஸம்பந்தம்‌ கிடைத்து விட்டதே!' என்று எனக்கே ஒரு ஸந்தோ 
ஷம்‌, த்ராப்தி ஏற்பட்டிருக்கிறது. 

‘Ts ஸம்பந்தம்‌ பிள்ளையாருக்கு இருக்கிறது. அவருக்கு 
அர்ச்சனை செய்ய, ஹாரம்‌ சார்த்தி அலங்கரித்து அழகு 
பார்க்க” எந்தப்‌ புஷ்பம்‌ ரொம்பவும்‌ உகந்தது? எருக்கம்‌ 
பூதானே? எருக்கம்பூவுக்கு அர்க்க புஷ்பம்‌ என்றே பெயர்‌. 
“அர்க்க'தான்‌ “எருக்கு” என்றாகியிருக்கிறது. ஸூர்யன்‌, எருக்கு 
இரண்டுமே அர்க்க நாமமுடையவையாயிருக்கின்றன. ஸூர்ய 
னார்‌ கோயிலில்‌ எருக்குதான்‌ ஸ்தல விருக்ஷம்‌. ராத்ரியில்‌ 
மலரும்‌ சில பூக்களைத்‌ தவிர பாக்கி எல்லாப்‌ புஷ்பங்களையும்‌ 
மலர்த்துவிக்கிற ஸுூர்யனேதான்‌ எருக்கம்பூவில்‌ விசேஷ ஸான்‌ 
னியத்தியத்தோடு இருந்து கொண்டு, பக்தர்கள்‌ பிள்ளையா 
ருக்கு அந்தப்‌ பூவால்‌ பண்ணும்‌ ஒவ்வொரு அர்ச்சனையிலும்‌ 
அவர்‌ பாதத்தில்‌ போய்‌ விழுந்து நமஸ்காரம்‌ பண்ணுகிறா 
னென்று வைத்துக்‌ கொள்ளலாம்‌. 


இதனால்‌ ஷண்மத தெய்வங்களில்‌ பிள்ளையார்‌ நீங்கலாக 
உள்ள ஐந்து பேருமே அவருடைய உத்கர்ஷத்தை : ஒப்புக்‌ 
கொண்டதாக ஏற்பட்டு விடுகிறது. இந்த விஷயம்‌ இருக்கட்டும்‌. 


்‌ 37 
; CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


தவத்தால்‌ பெற்ற 


திவ்யமணி 


ஸத்ராஜித்‌ ஸூர்ய பகவானிடம்‌ பக்தியுள்ளவனென்று 
சொல்லிக்கொண்டிருந்தேன்‌. அவன்‌ ஸமுத்ரக்‌ கரையில்‌ தன்‌ 
இஷ்டமூர்த்தியைக்‌ குறித்துக்‌ கடுமையான தபஸ்‌ பண்ணினான்‌. 
ஸூர்ய பகவான்‌ ப்ரஸன்னமானார்‌. “என்ன வரம்‌ வேண்டும்‌?” 
என்று கேட்டார்‌. 


அவர்‌ கழுத்தில்‌ பளபளவென்று ஒரு மணி போட்டுக்‌ 
கொண்டிருந்தார்‌. அதற்குத்தான்‌ 'ஸ்யமந்தகம்‌' என்று பெயர்‌. 
அது பார்க்க ஒரே ஜ்வலிப்பாயிருப்பதோடு, பரம ச்ரேயஸ்கர 
மானது, ஐச்வர்ய ப்ரதமானது (ஐச்வர்யத்தைக்‌ கொடுக்க 
வல்லது) என்று ஸத்ராஜித்துக்குத்‌ தெரியும்‌. 


அதனால்‌, என்ன வரம்‌ வேண்டும்‌ என்று கேட்டவுடன்‌ 
அவன்‌,  'நீங்கள்‌ போட்டுக்‌ கொண்டிருக்கிற ஸ்யமந்தக 
மணியை எனக்கு அனுக்ரஹிக்கணும்‌' என்று ப்ரார்த்தித்துக்‌ 
கொண்டான்‌. 


தெய்வங்கள்‌ “வரம்‌ தருகிறேன்‌' என்று சொல்லிவிட்டால்‌, 
அப்புறம்‌ பக்தன்‌ எதைக்‌ கேட்டாலும்‌ “ஆஹா' என்று 
கொடுத்துவிடும்‌. ஸூர்ய பகவான்‌ தன்‌ கழுத்திலிருந்த ஸ்யமந்‌ 
தக மணியை உடனே கழற்றித்‌ தாமே ஸத்ராஜித்தின்‌ கழுத்தில்‌ 
போட்டுவிட்டார்‌. 


“என்னுடைய இன்னொரு ரூபம்‌ மாதிரியே ப்ரகாசமாயிருக்‌ 
கும்‌ இந்த மணி இருக்கிற இடத்தில்‌ வ்யாதி, வ்யஸனம்‌ எதுவும்‌ 
இருக்காது. அதோடு, இது இருக்கும்‌ க்ருஹத்தில்‌ எட்டு பாரம்‌ 
ஸ்வர்ணம்‌ உண்டாகும்‌. ஆனால்‌. இத்தனை ஸம்பத்துக்களைப்‌ 
பெறுவதற்குப்‌ பாத்ரனாக இதைத்‌ தரித்துக்‌ கொண்டிருப்பவன்‌ 
உள்ளும்‌ புறமும்‌ பரிசுத்தமாயிருக்க வேண்டும்‌. ஆசெளசம்‌ 
,(மடித்தப்பு) ஏற்பட விடக்கூடாது. சுத்தம்‌ தப்பினால்‌ பெரிய 

38 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஹானி உண்டாகும்‌' என்று எச்சரிக்கை செய்துவிட்டு, மறைந்து 
போய்‌ விட்டார்‌. 


பளபளவென்று ஜ்வலிக்கிற ஸ்யமந்தக மணியைப்‌ போட்‌ 
டுக்‌ கொண்டு ஸத்ராஜித்‌ ஊருக்குத்‌ திரும்பி வந்தான்‌. 
த்வாரகை ஜனங்களுக்கு அதனுடைய பெரிய glare-v அதைப்‌ 
போட்டுக்கொண்டிருக்கிற ஆஸாமியே கண்ணுக்குத்‌ தெரிய 
வில்லை. ஜ்யோதி ப்ரகாசம்‌ மட்டுந்தான்‌ .தெரிந்தது. தெரு 
வோடு இப்படி. ஒரு ஜ்யோதிஸ்‌ போகிறதை ஆச்சரியத்துடன்‌ 
பார்த்து, ஸூர்ய பகவானேதான்‌ க்ருஷ்ண பரமாத்மாவைத்‌ 
தரிசிப்பதற்காக வருகிறார்‌ போலிருக்கிறது என்று நினைத்தார்‌ 
கள்‌. அப்புறம்‌ ரொம்பக்‌ கிட்டத்தில்‌ பார்த்தபின்தான்‌ ஸத்ரா 
ஜித்தை அடையாளம்‌ கண்டுகொண்டு, அவனிடம்‌ பேசி, 
ஸூர்ய ப்ரஸாதமாக அவனுக்கு ஸ்யமந்தக மணி கிடைத்திருப்‌ 
பதைத்‌ தெரிந்து கொண்டார்கள்‌. 


க்ருஷ்ணர்‌ ரஸிகரானதால்‌ அந்த மணியின்‌ அழகை ரொம்ப 
வும்‌ ச்லாதித்தார்‌. அவர்‌ புகழ்ந்ததைக்‌ கேட்ட ஸத்ராஜித்துக்கு, 
அந்த மணி தனக்கே வேண்டுமென்று பகவானுக்கு ஆசை 
வந்துவிட்டது என்று தோன்றிவிட்டது. ' 


வெளியிலே எத்தனை கூத்தடித்தாலும்‌, ஜார சோர சிகாமணி 
என்னும்படியாக வெண்ணெயைத்‌ திருடுவது, கோபஸ்த்ரீ 
களோடு ராஸலீலை பண்ணுவது, பதினாறாயிரம்‌ பத்னி 
களோடு குடும்பம்‌ நடத்துவது என்றெல்லாம்‌ பண்ணினாலும்‌, 
உள்ளூற ஒன்றிலும்‌ ஓட்டாமல்‌, ஆசாபாசமே இல்லாமலிருந்த 
பரமஞானி, பரப்ரஹ்ம வஸ்து கிருஷ்ண பரமாத்மா. கம்ஸனை 
வதம்‌ பண்ணினவுடன்‌ அவர்‌ தமக்கே ராஜ்ய பட்டாபிஷேகம்‌ 
செய்து கொண்டிருக்க எல்லா நியாயமும்‌ உண்டு. அவரிடம்‌ 
அப்படியே மோஹித்துப்‌ போயிருந்த மதுரா ஜனங்களும்‌ 
அவர்‌ தங்களுக்கு ராஜாவாகிறாரென்றால்‌ ரொம்ப ஆனந்தப்‌ 
பட்டுத்‌ தானிருப்பார்கள்‌. ஆனாலும்‌ ராஜ்யாதிகாரத்தில்‌ 
ஆசையில்லாத அவர்‌ கம்ஸனின்‌ தகப்பனாரான உக்ரஸேன 
னைத்தான்‌ ராஜாவாக்கினார்‌. உக்ரஸேனன்‌ இவருக்கும்‌ தாய்‌ 
வழிப்‌ பாட்டனார்‌. சொந்தப்‌ பாட்டனார்‌ இல்லை. அம்மா 
தேவடிக்குச்‌ சிற்றப்பா. கம்ஸவதம்‌ ஆன அப்புறம்‌ பகவான்‌ 
மதுராவை விட்டுவந்து பட்ட ராஜ்யமாக த்வாரகா நிர்மா 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


| 


ணம்‌ பண்ணிக்‌ கொண்டு 'த்வாரகாதீசன்‌' என்னும்‌ படியாக 
வாழ்ந்தபோதுங்கூட, தம்மை அதற்கு “ஸாவரின்‌' என்னும்‌ தனி 
ராஜாவாக ப்ரகடனம்‌ பண்ணிக்கொள்ளவில்லை. அண்ணா 
பலராமருக்கு த்வாரகையில்‌ உயர்ந்த ஸ்தானம்‌ கொடுத்துத்‌ 
தாம்‌ இரண்டாவதாகவே இடம்‌ எடுத்துக்‌ கொண்டார்‌. 
பூர்ணாவதாரமாயிருந்தும்‌ இப்படி அடக்கமாகவும்‌, 
பொருளாசையற்ற வைராக்யத்துடனும்‌ க்ருஷ்ணர்‌ வாழ்ந்து 
காட்டினார்‌. 


அம்ருதம்‌ கடைந்து மஹாலக்ஷ்மி உத்பவித்து மஹாவிஷ்ணு 
வைப்‌ பதியாக வரித்த இடத்திலேயே இப்படித்தான்‌ (பாகவ 
தத்தில்‌) மஹாவிஷ்ணுவைப்‌ பற்றிச்‌ சொல்லியிருக்கிறது. அவர்‌ 
மண்ணாசை பொன்னாசை மாதிரியே பெண்ணாசையும்‌ 
கொஞ்சங்கூட இல்லாதவர்‌. பாக்கி எல்லாத்‌ தேவர்களும்‌ 
லக்ஷ்மி தனக்கு மாலைபோட மாட்டாளா, தனக்கு மாலை 
போடமாட்டாளா என்று தவித்துக்‌ கொண்டிருந்தபோது 
மஹாவிஷ்ணு மட்டும்‌ பரம வைராக்யமாக அவர்பாட்டுக்கு 
ஒதுங்கி உட்கார்ந்து கொண்டிருந்தாராம்‌. அதனாலேயே, 
“இத்தனை த்ருடமனஸ்‌ உள்ளவரைப்‌ பதியாய்‌ அடைந்து 
அவருடைய ப்ரேமையையும்‌ பெறும்படியாக நாம்‌ வாழ்ந்து 
காட்டினால்தானே நமக்குப்‌ பெருமை?” என்று லக்ஷ்மி 
நினைத்து அவருக்கே மாலை போட்டாளாம்‌. அவருக்கு எத்த 
னைக்கெத்தனை வைராக்யமுண்டோ அத்தனைக்கத்தனை ௧௫௬ 
ணையும்‌ உண்டாதலால்‌ உடனே அவளைத்‌ தூக்கி மார்பி 
லேயே வைத்துக்‌ கொண்டுவிட்டார்‌! 


க்ருஷ்ணர்‌ ஆசையேயில்லாதவரென்று சொல்ல வந்தேன்‌. 
தானாகவே அவரைத்‌ தேடிக்கொண்டு எல்லா ஐச்வர்யங்களும்‌ 
வந்தன. மஹாவிஷ்ணுவின்‌ சங்கு சக்ரம்‌ கருடன்‌ எல்லாம்கூட 
அவரிடம்‌ அவ்வப்போது வந்ததாகப்‌ பார்க்கிறோம்‌. ராமர்‌ 
கிட்டே இப்படி எதுவாவது வந்ததோ? இதேபோல மஹா 
விஷ்ணு தரித்துக்‌ கொண்டிருக்கும்‌ கெளஸ்துப மணியும்‌ க்ருஷ்‌ 
ணர்கிட்டேதான்‌ வந்தது. “கஸ்தூரி திலகம்‌ லலாட :பலகே 
வக்ஷஸ்தலே கெளஸ்துபம்‌” என்று பாடுகிறோம்‌. அப்பேர்ப்‌ 
பட்ட திவ்ய கெளஸ்துபத்தைப்‌ போட்டுக்‌ கொண்டிருப்பவ 
ருக்கு ஸ்யமந்தகத்திடம்‌ எதற்கு ஆசை வரப்போகிறது? 

40 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஸ்யமந்தகத்தை ஸத்ராஜித்‌ தந்தால்‌ தரட்டுமே என்று 
த்வனிக்கும்படியாக அவர்‌ கொஞ்சம்‌ பேசியிருந்தால்கூட, 
உக்ரஸேன மஹாராஜாவுக்கு அதை அவன்‌ தரலாமே என்ற 
அபிப்ராயத்தில்தான்‌ சொன்னாரே தவிர, தமக்காகச்‌ சொல்‌ 
லிக்‌ கொள்ளவில்லை. அதுவுங்கூட தேசம்‌ முழுவதன்‌ 
க்ஷேமத்தை உத்தேசித்துத்தான்‌ இப்படி hint பண்ணினாரே 
தவிர, பாட்டனாரிடமிருந்த ப்ரியத்துக்காக அல்ல. ஸத்ராஜித்‌ 
ஒரு தனி ப்ரஜை. ஆனபடியால்‌, ஸ்யமந்தகம்‌ அவனிடமிருந் 
தால்‌ அது அளிக்கக்‌ கூடிய மங்களங்கள்‌ - ஆரோக்யம்‌, எட்டு 
பாரம்‌ தங்கம்‌ முதலானதுகள்‌ - அவன்‌ குடும்பத்துக்கு மட்டுந்‌ 
தான்‌ போகும்‌. அதுவே ராஜாவிடமிருந்தால்‌ இந்த நன்மைகள்‌ 
தேசம்‌ பூராவுக்கும்‌ சேருமே என்பதால்தான்‌ சொன்னார்‌. 


அர்த்த சாஸ்த்ரப்படி, ஒரு தனி ஆஸாமியிடம்‌ ராஜாவுக்கு 
இல்லாத ஒரு பெரிய சொத்து இருந்தால்‌ அவன்‌ ராஜாவுக்கு 
மேற்பட்டவன்‌ என்கிற எண்ணத்தை ஜனங்களுக்குக்‌ கொடுத்து 
அவர்களை அராஜகத்தில்‌ தூண்டக்‌ கூடுமென்பதால்‌ இதை 
அனுமதிக்கவில்லை. விலைமதிப்பிட முடியாத ரத்னங்கள்‌ 
ராஜாவைச்‌ சேர்ந்தவைதான்‌ என்பது அர்த்தசாஸ்த்ரத்தின்‌ 
முடிவு. 'ராஜா ரத்நஹாரி' என்று வசனம்‌. 


இந்த அபிப்ராயத்தில்‌ பகவான்‌ ஏதோ ஸுூசனையாகச்‌ 
சொல்லப்‌ போகத்தான்‌ ஸத்ராஜித்‌, 'ராஜாவுமாச்சு, மந்த்ரியு 
மாச்சு? இவன்‌ பார்த்து வைத்த ராஜாதானே? தாத்தா வேறே! 
அவன்‌ பேரைச்‌ சொல்லி இவனே தட்டிக்கொண்டு போகப்‌ 
பார்க்கிறான்‌' என்று நினைத்துவிட்டான்‌. 


பொருளாசை எப்படியெல்லாம்‌ புத்தியை பேதமாக 
நினைக்க வைக்கும்‌ என்பதுதான்‌ இந்த உபாக்யானத்தின்‌ 


“மாரல்‌' (நீதி). 


க்ருஷ்ணரைத்‌ தப்பாக நினைத்ததோடு மட்டுமில்லாமல்‌ - 
அவரிடம்‌ ஸத்ராஜித்‌ பயப்படவும்‌ செய்தான்‌. “மஹாமல்லர்‌ 
களான சாணூரன்‌, முஷ்டிகன்‌ முதலானவர்களை பால்யத்தி 
லேயே கொன்றவன்‌; கம்ஸனை த்வம்ஸம்‌ பண்ணினவன்‌; 
மஹாபராக்ரமசாலியான ஐராஸத்தனைப்‌ பதினேழு தடவை 


- 0-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


அடித்துத்‌ துரத்தினவன்‌. அதோடு எல்லாக்‌ கபடமும்‌ செய்யக்‌ 
கூடிய மாயாவி. இப்படிப்பட்டவனின்‌ விரோதத்தை ஸம்பா 
தித்துக்‌ கொண்டால்‌ எப்படி ஈடு கொடுக்க முடியும்‌?” என்று 
பயப்பட்டான்‌. 


ஸ்யமந்ததத்தை விடவும்‌ மனஸில்லாமல்‌, வைத்துக்‌ 
கொள்ளவும்‌ தைர்யமில்லாமல்‌ அவஸ்தைப்பட்டான்‌. 


பொருள்‌ என்ன பாடுபடுத்தும்‌ என்று நமக்கெல்லாம்‌ காட்‌ 
டும்‌ கதை. 


அப்போதைக்கு மணியைத்‌ தம்பி ப்ரஸேனனிடம்‌ கொடுத்து 
வைத்துக்‌ கொஞ்சம்‌ நிம்மதிப்படுத்திக்‌ கொண்டான்‌. அவன்‌ 
இவனைவிடப்‌ புத்திசாலி; பலிஷ்டனுங்கூட. அதனால்‌ 
உபத்ரவத்தை அவனிடந்தான்‌ கொஞ்சம்‌ தள்ளிவிடுவோமே 
என்று தள்ளிவிட்டான்‌. 


தம்பி ப்ரஸேனன்‌ ஸந்தோஷமாக அந்த ஸ்யமந்தகத்தைப்‌ 
போட்டுக்‌ கொண்டு வேட்டைக்குப்‌ புறப்பட்டான்‌. (கிருஷ்ண 
னோடேயேதான்‌ அவன்‌ வேட்டைக்குப்‌ போனானென்று 
ஸ்காந்தக்‌ கதை. இங்கே சொல்வது பாகவதத்தையும்‌, விஷ்ணு 
புராணத்தையும்‌ அனுளரித்தது.) 


ஸ்யமந்தகத்தைப்‌ போட்டுக்‌ கொண்டிருப்பவன்‌ உள்ளும்‌ 
புறமும்‌ சுத்தமாயிருக்க வேண்டுமென்று நிபந்தனை அல்லவா? 
ஆனால்‌, இவன்‌ காட்டுக்குப்‌ போன இடத்தில்‌ ஒரு அசுசி ஏற்‌ 
பட்டது. அப்புறம்‌, பக்கத்தில்‌ எங்கேயும்‌ ஜலாசயம்‌ இல்லாத 
தால்‌, இவன்‌ கை, கால்‌ அலம்பிக்‌ கொள்ள முடியவில்லை. 
இப்படி சரீர பரிசுத்தி கெட்டுப்‌ போயிருந்த ஸமயம்‌ பார்த்து 
ஒரு சிங்கம்‌ வந்து அவனை அடித்துப்‌ போட்டுத்‌ இன்று 
விட்டது. குட்டி ஸுூர்யனைப்போல இருந்த ஸ்யமந்தகம்‌ 
சிங்கத்தையும்‌ வசகரப்படுத்தியது. 


இருட்டு மூடின காட்டைப்‌ பட்டப்‌ பகலாக்குகிற அந்த 
ரத்னத்தைக்‌ கவ்விக்கொண்டு சிங்கம்‌ போய்க்‌ கொண்டிருந்தது. 


அந்தக்‌ காட்டிலுள்ள ஒரு மலைக்குகையில்‌ ஜாம்பவான்‌ 
வாஸம்‌ பண்ணிக்‌ கொண்டிருந்தார்‌. ராமாவதாரத்தின்போது 
42 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ராவண யுத்தத்தில்‌ வானர ஸேனையோடுகூட ராமருக்கு 
ஸஹாயமாயிருந்த கரடித்‌ தலைவரான அதே ஜாம்பவான்‌ 
தான்‌. 


கடைசியில்‌ ராமர்‌ ஸரயுவில்‌ தம்‌ சரீரத்தை விட்டு வைகுண்‌ 
டத்துக்கு ஆரோஹணம்‌ செய்தபோது, அத்தனை பேரையும்‌ 
தம்மோடு பரமபதத்துக்கு அழைத்துக்‌ கொண்டு போனாரென்‌ 
றாலும்‌ ஆஞ்ஜனேயர்‌, ஜாம்பவான்‌ ஆகிய இரண்டு பேரை 
மட்டும்‌ விட்டுவிட்டுப்‌ போய்விட்டார்‌. ராம ஸ்மரணம்‌ மாத்‌ 
திரம்‌ ஒருவனுக்கு ஸதாவும்‌ இருந்துவிட்டால்‌ அவனுக்கு இந்தப்‌ 
பாபமயமான, துக்கமயமான பூலோகமே பரமபதமாகத்‌ தானி 
ருக்கும்‌ என்று நிரூபித்துக்‌ காட்டக்கூடிய யோக்யதை இவர்‌ 
களுக்கு இருந்தது. ஆகையால்‌, 'இந்த உண்மையை உலகத்துக்‌ 
குக்‌ காட்டுவதற்காக இவர்கள்‌ இங்கேயே சரெஞ்ஜீவியாக 
இருந்து கொண்டிருக்கட்டும்‌' என்று நினைத்தார்‌. அதனால்‌ 
அவர்களைப்‌ பூலோகத்திலேயே இருக்கும்படியாக 
ஆக்ஞாபித்து விட்டுப்‌ போய்விட்டார்‌. இதே மாதிரி விபீஷண 
னையும்‌ லங்கையில்‌ சிரஞ்ஜீவியாக இருந்து கொண்டிருக்கும்‌ 
படிப்‌ பண்ணிவிட்டார்‌. 


மனுஷ்ய ஜாதியை ரொம்பவும்‌ உயர்வாகச்‌ சொல்லிக்‌ 
கொள்கிறோம்‌. ஆனால்‌ ராமசந்த்ரமூர்த்தி மனுஷ்ய ஜாதியைச்‌ 
சேர்ந்த எவருக்கும்‌ இப்படிச்‌ சிரஞ்ஜீவித்வம்‌ வஹிக்கும்படி 
யான யோக்யதாம்சம்‌ (யோக்யதாம்சம்‌ என்றால்‌ வேறென்ன? 
ஸதா ஸர்வதா அவரையே ஸ்மரித்துக்‌ கொண்டிருக்கும்‌ த்ருட 
பக்திதான்‌! அப்படிப்பட்ட யோக்யதாம்சம்‌) இருப்பதாக 
நினைக்கவில்லை. MONT ஜன்மா ஒருத்தன்‌, குரங்கு ஒன்று, 
கரடி ஒன்று என்று மூன்று பேரைத்தான்‌ தம்‌ பக்திக்கு சாச்வதச்‌ 
சின்னங்களாக விட்டுப்‌ போயிருக்கிறார்‌. 


அச்வத்தாமா பலிர்‌ வ்யாஸோ ஹநரமாம்ச்ச விபீஷண: 1 
SHU: பரசுராமச்ச ஸப்தைதே சிரஜீ விந: 11 
என்று ஏழு சிரஞ்ஜீவிகள்‌ இருப்பதாக ச்லோகம்‌. அச்வத்தாமன்‌, 
மஹாபலி, வ்யாஸர்‌, ஹநுமார்‌, விபீஷணன்‌, க்ருபர்‌, பரசுராமர்‌ 
என்ற இந்த ஏழு பேரில்‌ ஜாம்பவான்‌ இல்லாவிட்டாலும்‌ 
அவரும்‌ சிரஞ்ஜீவியாக இருந்து கொண்டிருப்பவர்தான்‌. எந்த 
ஃபீல்டிலுமே (துறையிலுமே) பழம்‌ தின்று கொட்டை 
43 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


போட்டவர்களை 'ஜாம்பவனாச்சே!” என்கிறோமல்லவா? 


அகஸ்த்யர்‌, என்றும்‌ பதினாறாயிருக்கும்‌ மார்க்கண்டேயர்‌ 
ஆகியவர்களும்‌ (மேலே சொன்ன ச்லோகத்தில்‌ குறிப்பிடப்‌ 
படாவிட்ட்ாலும்‌) சிரஞ்ஜீவிகள்தான்‌. 


த்ரேதா யுகத்து ராமர்‌ காலத்திலிருந்து, த்வாபர முடிவில்‌ 
இந்தக்‌ கதை நடக்கும்போதும்‌ இருந்த ஜாம்பவான்‌ மணியைக்‌ 
கவ்விக்கொண்டு வரும்‌ சிங்கத்தைப்‌ பார்த்தார்‌. அவருக்கு 
அப்போது ஸுகுமாரன்‌ என்று பெயர்‌ கொண்ட ஒரு பிள்ளைக்‌ 
குழந்தை இருந்தது. அத்தனை வயஸுக்கா என்றால்‌ கரடி, அதி 
லும்‌ சிரஞ்ஜீவி - அதைப்‌ பற்றி எது, எப்படியென்று நமக்‌ 
கென்ன தெரியும்‌? ஜ்வலித்துக்‌ கொண்டிருக்கும்‌ மணி தம்‌ குழந்‌ 
தைக்கு நல்ல விளையாட்டுப்‌ பொருளாயிருக்கும்‌ என்று 
நினைத்தார்‌. 


உடனே மஹா பலசாலியான அவர்‌ சிங்கத்தோடு சண்டை 
போட்டு அதைக்‌ கொன்றுவிட்டார்‌. மணியை எடுத்துக்‌ 
கொண்டு போய்க்‌ குழந்தையின்‌ தொட்டிலுக்கு மேலே 
பொம்மையும்‌ கிளிச்சட்டமும்‌ கட்டித்‌ தொங்க விடுகிறது 
போல ஸ்யமந்தகத்தைக்‌ கட்டி வைத்தார்‌. (வாலி தன்‌ பிள்ளை 
அங்கதனுடைய தொட்டிலுக்கு மேலே ராவணனையே பத்து 
தலைப்‌ பூச்சி' என்று கட்டி வைத்தானாம்‌!) 


கண்ணைப்‌ பறிக்கிற ஸ்யமந்தகத்தின்‌ ஜொலிப்பும்‌ கரடிக்‌ 
குழந்தையானதால்‌ அதற்குக்‌ கூசவில்லை. நம்மகத்துக்‌ குழந்‌ 
தைக்கு டார்ச்லைட்‌ அடித்துக்‌ காட்டினால்‌ வேடிக்கையாயிருக்‌ 
ae மாதிரிதான்‌ கரடிக்‌ குழந்தைக்கு மணி இருந்தது; போலிருக்‌ 
றது! 


(பிள்ளையார்‌ ஸமாசாரம்‌ ஸ்யமந்தக உபாக்யானத்தில்‌ 
்‌ சேர்கிற) ஸ்காந்தக்‌ கதையில்‌ இங்கே ஒரு புது விஷயம்‌ வரு 

கிறது. இந்த 'வெரஷன்‌'படி. ப்ரஸேனன்‌, க்ருஷ்ணன்‌ இரண்டு 
பேரும்‌ சேர்ந்து வேட்டைக்குப்‌ போனார்கள்‌ என்று முன்‌ 
னேயே சொன்னேன்‌. 


அப்புறம்‌ ப்ரஸேனன்‌ தனியாக எங்கேயோ பிரிந்து போய்‌ 
சிங்கத்தினால்‌ அறையப்பட்டுச்‌ செத்துப்‌ போனான்‌. மணி 
44 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஜாம்பவானிடம்‌ முடிவாகப்‌ போய்ச்‌ சேர்ந்தது. 


ப்ரஸேனனைக்‌ காணோமே, காணோமே என்று பகவான்‌ 
ரொம்ப நாழி தேடிப்‌ பார்த்தார்‌. ஸுர்யாஸ்தமனம்‌ ஆனது 
கூடத்‌ தெரியாமல்‌ தேடிக்‌ கொண்டேயிருந்தார்‌. அஸ்தமனத்‌ 
துக்குக்‌ கொஞ்ச நாழி கழித்து, அகஸ்மாத்தாக அவர்‌ ஆகாசத்‌ 
தைப்‌ பார்த்தபோது அங்கே பளிச்சென்று நாலாம்‌ பிறைச்‌ 
சந்திரன்‌ தெரிந்தது. 


அமாவாஸ்யைக்கு அப்புறம்‌ குறிப்பாகப்‌ பளிச்சென்று 
தெரிவது நாலாம்‌ பிறைதான்‌. மூன்றாம்‌ பிறை என்பது காலை 
சுமார்‌ எட்டு மணிக்கு உதித்து ராத்திரி எட்டு மணிக்குள்‌ 
அஸ்தமித்துவிடும்‌. ஸாயங்காலம்‌ ஆறு மணி ஸுமாருக்கு 
ஸுர்யாஸ்தமனம்‌ ஏற்படும்வரை, ஸூர்ய வெளிச்சத்திலே 
பிறை தெரியவே தெரியாது. Twilight என்கிற ஸந்த்யா வர்ண 
ஜாலம்‌ அடங்கும்‌ ஆறரை ஏழு மணி ஸுமாருக்கு மூன்றாம்‌ 
பிறை மேற்கே ரொம்பவும்‌ கீழே சாய்ந்திருக்கும்‌. அதனால்‌ 
கவனமாகப்‌ பார்த்தாலே தெரியும்‌. நாலாம்‌ பிறை இப்படி 
யில்லை. அது கார்த்தாலே ஒன்பது மணி ஸுமாருக்கு உதித்து 
ராத்ரி ஒன்பதுக்கு அஸ்தமிப்பது. அதனால்‌ ராத்ரி ஏழு, ஏழரை 
மணிக்குத்‌ தலையை “நாச்சுரலாக” ஒரு 30, 40 டிகிரி உசத்திப்‌ 
பார்க்கிறபோது அது டக்கென்று கண்ணில்‌ பட்டுவிடும்‌. இப்‌ 
படித்தான்‌ க்ருஷ்ணர்‌ பார்த்தார்‌. 

உடனே “ஸரி, இருட்டிவிட்டதே! இன்னம்‌ காட்டிலே 


தேடிக்கொண்டிருக்க வேண்டாம்‌” என்று நினைத்து, கூட வந்த 
வர்களோடு த்வாரகைக்குத்‌ திரும்பிவிட்டார்‌. 


45 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


பிரஸேனன்‌ வேட்டையிலிருந்து திரும்பி வராததைப்‌ 
பார்த்தவுடன்‌ ஸத்ராஜித்துக்கு க்ருஷ்ணரிடம்தான்‌ ஸந்தேஹம்‌ 
உண்டாயிற்று. ஸந்தேஹமென்று சொன்னால்‌ போதாது; நன்‌ 
றாக confirmed ஆகவே, 'க்ருஷ்ணன்தான்‌ காட்டிலே தம்பியை 
மடக்கிக்‌ கொன்று போட்டிருக்கிறான்‌' என்று தோன்றிவிட்‌ 
டது. பாகவதத்தின்படி, க்ருஷ்ணன்‌ ப்ரஸேனனோடு போகா 
விட்டாலும்‌ ஆளைவிட்டு அவனைக்‌ கொன்றதாக நினைத்‌ 
தான்‌. “ஏற்கெனவே ஸ்யமந்தகத்தின்‌ மேலே ஒரு கண்‌ வைத்‌ 
இருந்தான்‌! ப்ரஸேனன்‌ அதைப்‌ போட்டுக்‌ கொண்டு காட்டுக்‌ 
குப்‌ போனது நல்ல வாய்ப்புக்‌ கொடுத்து விட்டது. வேட்டைக்‌ 
குப்‌ போனவன்‌ திரும்பி வராவிட்டால்‌ ஏதோ துஷ்ட மிருகம்‌ 
அடித்துப்‌ போட்டுவிட்டது என்று ஊரார்‌ நினைத்துக்‌ கொள்‌ 
வது ஸஹஜம்தானே? அப்படி இதையும்‌ நினைத்துக்‌ கொண்டு 
போகட்டுமென்று க்ருஷ்ணனேதான்‌ ஆட்களை அனுப்பி 
அவனைத்‌ தீர்த்துக்‌ கட்டிவிட்டு, மணியைத்‌ தன்னிடம்‌ அவர்‌ 
கள்‌ சேர்ப்பிக்கும்படி. ஏற்பாடு பண்ணியிருக்கிறான்‌' என்று 
முடிவு செய்துவிட்டான்‌! 


ஸாக்ஷாத்‌ பரமாத்மாவே நராகாரமாக அவதாரம்‌ பண்ணி 
னால்‌ மனுஷ்யர்களுக்கு ஏற்படுகிற எல்லாக்‌ கஷ்டங்களும்‌ 
அவருக்கும்‌ வருகின்றன! அபவாதம்கூட வருகிறது! மனுஷ்யர்‌ 
களோடு மனுஷ்யனாகக்‌ கஷ்டங்களுக்கு ஆளாகிற மாதிரி 
இருந்து கொண்டே அதன்மூலம்‌ அவர்களுக்கு அனேக பாடங்‌ 
களைப்‌ போதிக்க வேண்டுமென்பதுதான்‌ அவதார ரஹஸ்யம்‌! 

“க்ருஷ்ணன்‌ ப்ரஸேனனைக்‌ கொலை பண்ணியிருக்கிறான்‌; 
மணியைத்‌ திருடிக்கொண்டு எங்கேயோ ஒளித்து வைத்திருக்‌ 
கிறான்‌' என்று நிரபராதியான பகவான்‌ மேல்‌ ஸத்ராஜித்‌ 

48 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


இரண்டு க்ரிமினல்‌ குற்றங்களைச்‌ சுமத்தினான்‌. எங்கே பார்த்‌ 
தாலும்‌ இந்த மித்யாபவாதத்தை (பொய்யான நிந்தையை)ப்‌ 
பரப்பினான்‌. 


ஊர்வாய்‌ பொல்லாதது. ஜனங்கள்‌ மனஸ்‌ சாஞ்சல்யம்‌ 
(சஞ்சலத்தன்மை) வாய்ந்தது. ஒருநாள்‌ 'ஹாஹூ' என்று 
தலைக்கு மேலே தூக்கி வைத்துக்‌ கொண்டு கொண்டாடுகிற 
தலைவர்களை இன்னொரு நாள்‌ சந்தாமலே தூக்கி எறிவதை 
ப்ரக்ருதத்திலே (நடைமுறையில்‌) பார்க்கிறோமல்லவா? என்‌ 
றைக்குமே கொஞ்சம்‌ இப்படித்தான்‌ இருந்திருக்கிறது. எந்த 
க்ருஷ்ணனால்தான்‌ கம்ஸாதிகளின்‌ கொடுமையிலிருந்து தப்பி 
யதுகுலம்‌ ஸகல ஸந்துஷ்டியும்‌ ஐச்வர்யமும்‌ அடைந்ததோ, 
எவனுடைய கருணைதான்‌ எந்த ஆபத்திலும்‌ அவர்களை 
ரக்ஷித்ததோ,. அந்த க்ருஷ்ணனையே, அவனுடைய அந்த 
ஸொந்த ஜனங்களிலேயே பல பேர்‌ இப்போது ஸத்ராஜித்‌ 
தோடு சேர்ந்து கொண்டு அபாண்டமாகப்‌ பேச ஆரம்பித்தார்‌ 
கள்‌. “குழந்தை நாளிலேயே வெண்ணெய்‌ திருடினவன்தானே? 
திருடும்‌ கபடும்‌ அவன்‌ தேஹத்தோடு பிறந்தவை. இதுவும்‌ 
பண்ணியிருப்பான்‌, இன்னமும்‌ பண்ணியிருப்பான்‌' என்று 
வாய்கூசாமல்‌ நிந்தித்தார்கள்‌. காளிங்கனிடமிருந்து காப்பாற்றி 
யது, கோவர்த்தனத்தைத்‌ தூக்கிப்‌ பிடித்து ப்ரளய வர்ஷத்தைத்‌ 
தடுத்தது எல்லாம்‌ மறந்தே போய்விட்டது! 


தான்‌ மனஸாலும்‌ நினைக்காத குற்றத்தைத்‌ தன்மேல்‌ தன்‌ 
னைச்‌ சேர்ந்தவர்களே சுமத்துகிறார்களே என்று பகவான்‌ 
மனக்லேசம்‌ அடைந்தார்‌ - அதாவது அப்படி நடித்தார்‌. 
மனுஷ்யனைப்‌ போல மனக்லேசம்‌ அடைந்ததற்குப்‌ பொருத்த 
மாக, தமது ஐச்வர்யமான (ஈச்வரத்‌ தன்மைக்குரிய) 
ஸர்வஜ்ஞத்தையும்‌ விட்டமாதிரி நடித்தார்‌. (எதையும்‌ தன்‌ 
னால்‌ அறியும்‌) ஸர்வஜ்ஞத்வத்தைக்‌ காட்டாமல்‌ மனுஷ்யர்கள்‌ : 
மாதிரியே 'இன்வெஸ்டிகேட்‌' செய்து ப்ரஸேனன்‌ எப்படிச்‌ 
செத்துப்‌ போனான்‌ என்று எல்லாருக்கும்‌ 'ப்ரூவ்‌' பண்ணிக்‌ 
காட்டுவது என்று முடிவு செய்தார்‌. 

அதன்படி கீருஷ்ணர்‌ ஸத்ராஜித்தின்‌ பக்ஷ்மாயிருந்தவர்‌ 
களில்‌ சிலரையும்‌ தம்மோடு அழைத்துக்‌ கொண்டு ப்ரஸேனன்‌ 
போன காட்டுக்குப்‌ போனார்‌. அவனுடைய குதிரையின்‌ குளம்‌ 

47 
6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


படியையே பின்பற்றி எல்லாரும்‌ போனார்கள்‌. ரொம்ப தூரம்‌ 
போனதும்‌ ஓர்‌ இடத்துக்கு மேலே அடிச்சுவடு போகவில்லை. 
அந்த இடத்தில்‌ ஒரே ரத்தக்‌ கறையாக இருந்தது. கொஞ்சம்‌ 
எலும்புத்‌ துண்டுகளும்‌ கிடந்தன. மனுஷ்ய அவயவங்கள்‌, 
குதிரையின்‌ அவயவங்கள்‌ ஆகிய இரண்டிற்குமான அஸ்தி 
களாக அவை இருந்தன. ப்ரஸேனன்‌ உடுத்திக்‌ கொண்டிருந்த 
வஸ்திரத்தின்‌ கிழிசல்‌, அவனுடைய ஆபரணத்‌ துண்டுகள்‌, 
குதிரையின்‌ லகான்‌, சேணம்‌ முதலானதுகளின்‌ அறுதல்கள்‌ 
எல்லாம்‌ சிதறுண்டு கிடந்தன. இந்தத்‌ தடயங்களிலிருந்து ஒரு 
துஷ்ட மிருகம்தான்‌ ப்ரஸேனன்‌, அவனுடைய குதிரை ஆதிய 
இரண்டு பேரையுமே அடித்துப்‌ போட்டிருக்றெது என்று எல்‌ 
லாருக்கும்‌ தெரிந்து விட்டது. மனுஷ்யர்களை வைத்து 
பகவான்‌ அடித்துப்‌ போட்டிருந்தால்‌ இப்படி ஏதோ கொஞ்சம்‌ 
அஸ்தி இருந்த மாதிரி இல்லாமல்‌, அழுகிப்போன முழு உடம்பு 
களுமல்லவா இருந்திருக்கும்‌? 


ஆனால்‌ இதை எப்படி conclusive proof (தீர்மானமான 
நிரூபணம்‌) என்று சொல்வது? முதலில்‌ மனுஷ்யர்கள்‌ அடித்‌ 
துப்‌ போட்டுவிட்டு, அப்புறம்‌ அந்த ம்ருத சரீரங்களை புலி, 
சிங்கம்‌ எதுவாவது இன்றிருக்கவும்‌ கூடுமல்லவா? 


இப்படி, கூடப்‌ போனவர்களின்‌ ஸந்தேஹ மனஸ்‌ நினைத்‌ 
தது. அதோடுகூட, மற்ற ஆபரணங்கள்‌ உடைந்து கிடைந்து 
காணப்பட்டாலும்‌, முக்யமான ஸ்யமந்தகத்தைக்‌ காணோமே? 
இது ஸந்தேஹத்துக்குப்‌ பலம்‌ கொடுத்தது. 


5225522222 SEE 


அடுத்த புத்தகத்தில்‌... 


பெரிய இடத்துப்பிள்ளை என்கிற தலைப்பின்‌ 
4 கீழ்க்‌ கட்டுரை தொடர்வதுடன்‌ குரு என்கிற 
தலைப்பிலும்‌ கட்டுரைகள்‌ இடம்பெறுகின்றன. 


உலவு 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


* 


காஞ்சீபுரம்‌ ORO TS 


CC-0. In Public Domain. Digitize 


uthulakshmi Research Academy 


